நித்திய நரகம்‌ 


மோட்சம்‌ என்னும்‌ ஓர்‌ இடம்‌ உண்டு என விசுவசிப்பது எளிது. அங்கு உலகின்‌ எவ்வித 
வேதனை நோவு, நோய்களையும்‌ பார்க்க முடியாது. அங்கு சாவு கிடையாது. பூமியில்‌ நம்‌ நல்‌ 
ஒழுக்கத்திற்கு அங்கு சம்பாவனை பெறுவோம்‌. இதை நாம்‌ சந்தோஷத்துடன்‌ விசுவசிக்கிறோம்‌. 
மோட்சம்‌ இருக்கிறது. 


ஆனால்‌ நரகம்‌ உண்டா? கடவுள்‌ மனிதனை நித்தியத்திற்கும்‌ கண்டிக்கக்‌ கூடும்‌ என்ற 
நினைவு வெறும்‌ உரூபிகரமா? மத்திய காலத்தில்‌ சிலர்‌ கட்டி விட்ட கதையா? நித்தியக்‌ கேட்டுக்குத்‌ 
தீர்ப்பிடப்‌ பட்டவர்கள்‌ ஒருபோதும்‌ முடியாத வேதனைக்குள்ளாகி நித்தியத்திற்கும்‌ உபாதைப்‌ 
படும்‌ இடம்‌ உண்டா? இதைக்கேட்டதும்‌ நாம்‌ நடுங்குகிறோமே! 


நரகத்தைப்‌ பற்றிப்‌ பேசுவானேன்‌? நரகம்‌ என்னும்‌ பேரையே ஒருபோதும்‌ 
உச்சரியாதிருத்தல்‌ நலம்‌. அதைக்‌ கொண்டு மக்களை என்‌ பயமுறுத்த வேண்டும்‌? நரகத்திலிருந்து 
யாராவது திரும்பி வந்ததில்லை. நரகம்‌ உண்மையாகவே இருக்கிறதென்று யார்‌ அறிவார்‌? 


நரகத்தைப்‌ பற்றிப்‌ பேசத்‌ தொடங்கியதும்‌ மேற்கூறியவாறு பலர்‌ மறுத்து எதிர்‌ 
பேசுகின்றனர்‌. மக்களைப்‌ பயமுறுத்தும்படி நாம்‌ இதைப்‌ பற்றிப்‌ பேசவில்லை. ஒரு விசேஷ 
நோக்கத்துடன்‌ அதைப்‌ பற்றி இங்கு பார்க்கப்‌ போகிறோம்‌. 


மறு உலகிலிருந்து யாரும்‌ திரும்பியதில்லையே, அப்படியிருக்க அதைப்‌ பற்றிப்‌ 


பேசுவானேன்‌? 


மறு உலகிலிருந்து யாரும்‌ எப்பொழுதாவது நம்மிடம்‌ வந்ததில்லை என்கிறாயா? நீ 
சொல்வது உண்மையல்ல. ஏனெனில்‌ நம்‌ ஆண்டவரே அங்கிருந்து வந்திருக்கிறார்‌. அவர்‌ 
சொன்னதிலிருந்தே வரவிருக்கும்‌ உலகைப்‌ பற்றி நாம்‌ அறிகிறோம்‌. இந்தச்‌ சிறு கட்டுரையில்‌ நாம்‌ 
பார்க்க இருக்கும்‌ பயங்கர உண்மைகளைப்‌ பற்றி அவரிடமிருந்து அறிந்திருக்கிறோம்‌. மோட்சம்‌ 
இருப்பது மாத்திரமல்ல. நரகமும்‌ உண்டு. இரண்டாவது மோட்சம்‌ நித்தியத்திற்கும்‌ நீடிப்பது 
போல நரகமும்‌ நித்திய காலத்திற்கும்‌ இருக்கும்‌. இரண்டும்‌ முக்கியமானவை. நரகம்‌ உண்டு. நரகம்‌ 
நித்தியமானது. 


I 
நரகம்‌ இருக்கிறது. 


1 கடவுள்‌ அளவற்ற மகத்துவம்‌ வாய்ந்தவர்‌. கடவுளது உத்தரவுகள்‌ மிக கனம்‌ வாய்ந்தவை. 
ஆதலின்‌ அவருக்கு விரோதமாய்‌ எழும்புகிறவா்கள்‌ சாவுக்குப்‌ பின்‌ வேதனைப்பட வேண்டிய 
இடம்‌ இருப்பது நியாயமே. இது மனிதனுடைய புத்திக்கு ஒத்ததே. கிறீஸ்தவ வேதம்‌ 
இல்லாதிருந்திருந்தாலும்‌ கூட மனித புத்தியானது இந்த உண்மையை அறியக்‌ கூடும்‌. 


1. கிறீஸ்தவ மறை வருமுன்‌ இருந்த வேகங்கள்‌ யாவும்‌ இந்த உண்மையை அறிந்திருந்தன. 
பிரிஜியா நாட்டின்‌ அரசனான தாந்தலுஸ்‌ என்பவன்‌ தான்‌ பெற்ற மகனைக்‌ கொன்று அவனைச்‌ 
சமைத்துச்‌ சாப்பிட்டான்‌. அவன்‌ மிகக்‌ கொடிய வேதனைப்‌ பட வேண்டுமென்று கிரேக்கர்கள்‌ 
நம்பினார்கள்‌. அந்த நாசத்தின்‌ இடத்தில்‌ தாந்தலுஸ்‌ நித்தியப்‌ பசியும்‌ தாகமும்‌ தண்டனையாகப்‌ 
பெற்று உபாதிக்கப்‌ படுகிறான்‌. பழமும்‌ தண்ணீரும்‌ அவன்‌ முன்‌ நிற்கின்றன. ஆனால்‌ அவற்றை 
எடுக்கும்படி அவன்தன்‌ கையை நீட்டியதும்‌ அவை அவனை விட்டு அப்பாற்‌ போகின்றன. இவை 
கதாந்தலுஸ்‌ படும்‌ உபாதைகள்‌. 


குனேது (8௨108) என்பவர்களைப்‌ பற்றி நீ கேள்விப்‌ பட்டிருக்கலாம்‌. அவர்களில்‌ 
நாற்பத்தொன்பது பெண்கள்‌ தங்கள்‌ கணவர்களைக்‌ கொன்றார்கள்‌. அதற்குத்‌ தண்டனையாக 
அவர்கள்‌ அரிக்‌ தட்டில்‌ நீர்‌ எடுத்து அடியற்ற பீப்பாயை நித்தியத்திற்கும்‌ நிறைத்துக்‌ கொண்டிருக்க 
வேண்டும்‌. 


சிசிப்புஸ்‌ என்பவனைப்‌ பற்றி நீ கேள்விப்‌ பட்டிருக்கலாம்‌. அவன்‌ கொரிந்து நாட்டில்‌ குரூர 
ஆட்சி நடத்தியவன்‌. அதற்கு நித்திய தண்டனையாக அவன்‌ ஒரு பாரமான கல்லை மலைமீது 
உயர இழுத்துக்‌ கொண்டு போக வேண்டும்‌. அவன்‌ உச்சியை ஏறக்குறைய அடைந்ததும்‌ கல்‌ கீழே 
உருண்டு விடுகிறது. இது சிசிப்புஸ்‌ என்பவனுக்கு அளிக்கப்‌ பட்ட தண்டனை. 


தார்த்துருஸ்‌ என்னும்‌ நரக பாதாளத்தில்‌ ஒரு சக்கரத்துடன்‌ சேர்த்து இக்ஸியன்‌ 
என்பவனைக்‌ கட்டியிருக்கின்றனர்‌. அந்தச்‌ சக்கரம்‌ விடாது அவனது எலும்புகளை முறித்துக்‌ 
கொண்டிருக்கிறது. அந்தச்‌ சக்கரம்‌ சுற்றுவதை ஒருபோதும்‌ நிறுத்துவதில்லை. 


தீஸியுஸ்‌ என்பவனது இருதயம்‌ துஷ்ட இராசாளிப்‌ பறவைகளால்‌ துண்டு துண்டாகச்‌ 
சாப்பிடப்‌ படுகிறது. அந்த இராசாளிகள்‌ ஒருபோதும்‌ திருப்தியடையாது அவனை உபாதித்துக்‌ 
கொண்டே இருக்கின்றன. 


தெசேயுஸ்‌ என்பவன்‌ இருள்‌ நிறைந்த பாதாளத்தில்‌ நித்தியத்திற்கும்‌ உட்கார்ந்து துன்பப்‌ 
படுகிறான்‌. இவையெல்லாம்‌ அஞ்ஞானிகளும்‌ நரகத்தின்‌ மீது கொண்டுள்ள விசுவாசத்தை நமக்கு 
வெளிப்படுத்துகின்றன. 


நித்திய நரகத்‌ தீர்ப்புக்கு விரோதமாக அநேகர்‌ பேசுகிறார்கள்‌. நரகம்‌ என்னும்‌ கொடிய 
இடம்‌ இல்லை எனச்‌ சாதிக்கின்றனர்‌. அப்படியிருந்தும்‌ நித்திய தண்டனையை எல்லா 
வேதங்களின்‌ கொள்கைகளிலும்‌ பார்க்கலாம்‌. நம்‌ நாட்டு மதங்களும்‌ இதற்கு விலக்கல்ல. 


ஆதலின்‌ கிறீஸ்தவ வேதம்‌ வருவதற்கு முன்னரே, மனித சந்ததி நரகம்‌ உண்டென நம்பி 


வந்தது என்று உண்மையுடன்‌ சொல்லலாம்‌. 


2. நமது புத்தியும்‌ இந்த விசுவாசத்திற்கு ஓத்தபடி சொல்கிறது. உண்மையாகவே நரகம்‌ 
உண்டு. ஓவ்வொரு பாவமும்‌ தனக்குரிய தண்டனையைப்‌ பெற்றுக்‌ கொள்ளும்‌ இடம்‌ இருக்க 
வேண்டும்‌ என்னும்‌ முடிவுக்கு மகச்‌ சார்பற்ற மக்களும்‌ வந்திருக்கின்றனர்‌. இவ்வுலகில்‌ அவ்வளவு 
கொடுமைகளும்‌, அக்கிரமங்களும்‌, துஷ்டத்தனமும்‌ இருக்கின்றன. 


மனிதர்‌ செய்யும்‌ அக்ரெமச்‌ செயல்களைப்‌ பற்றிய பேச்சு எப்பக்கத்திலிருந்தும்‌ நம்‌ 
செவியில்‌ விழுகின்றது. கொலைகள்‌; மனச்‌ சாட்சியின்‌ உபாதையின்றி மிருகங்களைக்‌ கொல்வது 
போல மக்கள்‌ கொல்லப்‌ படுகின்றனர்‌. திருட்டுகள்‌, ஒழுக்கக்‌ குறைகள்‌, உண்மை காலால்‌ மிதிக்கப்‌ 
படுதல்‌ இதையெல்லாம்‌ பார்க்கையில்‌ மனிதர்‌ நினைப்பதென்ன? இந்த அக்கிரமங்களுக்கெல்லாம்‌ 
உரிய தண்டனை விதிக்க நரகம்‌ ஒன்று இல்லாவிட்டால்‌ நல்லவர்கள்‌ அவநம்பிக்கைக்கு 
உள்ளாவார்கள்‌. தங்கள்‌ விசுவாசத்தில்‌ களர்ச்சியுறுவார்கள்‌. 


கடவுளுக்கு விரோதமாக எழும்பிய கெட்ட சம்மனசுக்கள்‌ தண்டிக்கப்படும்‌ இடம்‌ ஒன்று 
உண்டு. பசாசு என்பது வெறும்‌ கட்டுக்‌ கதையல்ல. கீழ்ப்படியாக சிறுவர்களை அச்சுறுத்தும்‌ படி 
கண்டுபிடிக்கப்‌ பட்டதல்ல. பசாசு இருப்பது உண்மையே. உலகில்‌ பிரளயம்‌ போலக்‌ காணப்படும்‌ 


பாவ அக்கிரமங்கள்‌ நாம்‌ இந்த உண்மையை ஏற்றுக்‌ கொள்ளும்படி செய்கின்றன என்று நமது 


இருவேதம்‌ போதிக்கிறது. நரகத்‌ துஷ்டத்தனமும்‌, இருண்ட ஒழுக்கமின்மையும்‌ நாஸ்கீகமும்‌ நாம்‌ 
ஒவ்வொரு நாளும்‌ எப்பக்கத்திலும்‌ பார்ப்பவை. இவற்றைக்‌ கண்டதும்‌ இவை பசாசின்‌ வேலை 


என்கிறோம்‌. கொடிய நெருப்பு உலகத்கைச்‌ சுட்டெரிக்கும்படி நரகத்திலிருந்து சமயா சமயங்களில்‌ 
வருகின்றது என்று சொல்கிறோம்‌. 


11 கிறீஸ்து நாகர்‌ வருமுன்‌ மனித சந்ததி கூறிவந்ததை, மனிதர்‌ விசுவசித்து வந்ததை, 
திறீஸ்கவ வேதம்‌ திண்ணமாகப்‌ போதிக்கிறது. 


நித்திய நரக வேதனையின்‌ பயங்கரமான நினைவானது நம்மை நடுங்கச்‌ செய்வது 
உண்மையே. நித்திய நரகம்‌ இல்லை. மோட்சம்‌ மாத்திரம்‌ இருக்கிறது என்று நான்‌ உண்மையாகவே 
சொல்லக்‌ கூடுமானால்‌, மகிழ்ச்சியுடன்‌ சொல்வேன்‌. ஆனால்‌ நம்‌ திருவேதமானது நரகம்‌ உண்டு 
என்று திண்ணமாய்ப்‌ போதிக்றைது--இதைப்‌ பற்றி சிறிது முதலாய்ச்‌ சந்தேகத்திற்கு இடமில்லை. 


1. நரகம்‌ கிடையாது என நீ சொல்கிறாயா? “நற்கனி கொடாத மரமெல்லாம்‌ 
வெட்டப்பட்டு அக்கினியில்‌ போடப்‌ படும்‌” (மத்‌. 3:10) என்று நம்முடைய ஆண்டவருடைய 


முன்னோடியான அர்ச்‌. ஸ்நாபக அருளப்பர்‌ கூறியிருக்கிறார்‌. கடவுள்‌ தீர்வை நாளில்‌ தமது 
கோதுமையைக்‌ களஞ்சியத்தில்‌ சேர்த்துக்‌ கொள்வார்‌. பதார்களையோ அவியாத நெருப்பில்‌ 


சுட்டெரிப்பார்‌ என்றும்‌ அதே ஸ்நாபக அருளப்பர்‌ போதித்திருக்றொர்‌. 


2. நரகம்‌ இல்லை என்று நீ சொல்கிறாயா? அப்படியானால்‌ நம்‌ இரட்சகர்‌ தெளிவாகப்‌ 
போதித்தது பொய்‌ என்கிறாய்‌. நரகத்தைப்‌ பற்றி அவர்‌ பலமுறை சொல்லியிருக்கிறார்‌. 


மக்களைப்‌ பயமுறுத்தவே கிறீஸ்து நாகர்‌ அவ்விகமாய்ச்‌ சொன்னார்‌ என்று யாரும்‌ சொல்ல 
முடியாது. நரகத்தைப்‌ பற்றியும்‌ நரகத்தின்‌ வேதனையைப்‌ பற்றியும்‌ அவர்‌ பேசுகையில்‌ அவரது 
மொழிகள்‌ வெகு வன்மையுள்ளனவாய்‌ இருக்கின்றன. ஏழை லாசர்‌ நித்தியத்திற்குள்‌ நுழைந்தான்‌. 
ஈவு இரக்கமற்ற பணக்காரன்‌ நித்தியமான இன்னோர்‌ இடம்‌ சென்றான்‌. விவேகமுள்ள ஐந்து 
கன்னியர்‌ நித்தியத்தினுள்‌ நுழைந்தனர்‌. விவேகமற்ற ஐந்து கன்னியர்‌ நித்தியமான இன்னோர்‌ 
இடத்தை அடைந்தனர்‌. தமது இராச்சியமாகிய பரகதியில்‌ நல்ல கள்ளன்‌ நுழைவான்‌ என்று கிறீஸ்து 
நாதர்‌ கூறினார்‌. யூதாஸைப்‌ பற்றிப்‌ பேசுகையிலோ “அவன்‌ பிறவாதிருந்தால்‌ நலமாயிருக்கும்‌” 
என்று அவர்‌ சொல்கிறார்‌. 


சாவான பாவத்தின்‌ கண்டனை நரகமாயிராவிடில்‌, “மனிதன்‌ உலகமெல்லாம்‌ 
ஆதாயமாக்கிக்‌ கொண்டாலும்‌ தன்‌ ஆத்துமத்தைச்‌ சேதப்படுத்தினால்‌ அவனுக்குப்‌ 
பிரயோசனமென்ன” எனக்‌ கூறிய கிறீஸ்து நாதருடைய வார்த்தைகளுக்குப்‌ பொருள்‌ இல்லை. 


நரகம்‌ இல்லையென்று சொல்கிறாயோ? “அவர்களுடைய புழுவும்‌ சாகாத, அக்கினியும்‌ 
அவியாத” ஓர்‌ இடத்தை (மத்‌. 9:45) துஷ்டர்கள்‌ அடைவார்களென நம்முடைய ஆண்டவர்‌ 
சொல்லவில்லையா? எட்டுப்‌ பாக்யெங்களைப்‌ பற்றி மலைமேற்‌ பிரசங்கத்தில்‌ கூறிய அதே கிறீஸ்து 
நாதர்‌ அதே பிரசங்கத்தில்‌ நரக அக்கினியைப்‌ பற்றிக்‌ கூறவில்லையா? (மத்‌. 2:22). “அங்கே 
அழுகையும்‌, பறகடிப்பும்‌ இருக்கும்‌” (லூக்‌. 13:28) என்கிறார்‌. “சரீரத்தைக்‌ 
கொல்கிறவர்களாயிருந்தும்‌ ஆத்துமத்தைக்‌ கொல்ல முடியாதவார்களுக்கு நீங்கள்‌ பயப்பட 


வேண்டாம்‌. ஆனால்‌ ஆத்துமத்தையும்‌ சரீரத்தையும்‌ நரகத்தில்‌ தண்டிக்க வல்லவருக்கே நீங்கள்‌ 
முக்கியமாய்ப்‌ பயப்படுங்கள்‌” (மத்‌. 1);28). நரகம்‌ இல்லையென்றால்‌ தீர்வை நாளில்‌ சிலரைத்‌ தமது 
வலது பக்கத்திலும்‌ ஏனையோரைக்‌ தமது இடது பக்கத்திலும்‌ நிறுத்துவதாகக்‌ கிறீஸ்து நாதர்‌ 


சொல்வதன்‌ பொருள்‌ என்ன? (மத்‌. 25:23). “சபிக்கப்பட்டவார்களே, என்னை விட்டகன்று நித்திய 


4 


அக்கினியிலே போங்கள்‌” என துஷ்டர்களைப்‌ பார்த்துக்‌ கூறுவதாகவும்‌, “இவர்கள்‌ நித்திய 
ஆக்கினைக்குப்‌ போவார்கள்‌” என்றும்‌ அவர்‌ சொல்கிறாரே? (மத்‌. 25:41,46). 


3. நரகம்‌ இல்லையென்று சொல்கிறாயா? அப்படியானால்‌ அர்ச்‌. சின்னப்பார்‌ சொல்வதை 
உன்னால்‌ ஏற்றுக்‌ கொள்ள முடியாது. “நாம்‌ இரும்பவும்‌(உயிர்த்து) எழுந்திருப்போம்‌” என்று அவர்‌ 
எழுதியிருக்கிறார்‌. இப்பூமியில்‌ வசித்த நாம்‌ ஒவ்வொருவரும்‌ எழுந்திருப்போம்‌. சிறு 
குழந்தையாயிருக்கையில்‌ இறந்தவர்களும்‌, தொண்ணூறு வயதில்‌ இறந்தவர்களும்‌, எல்லோரும்‌ 
உயிர்த்தெழும்புவார்கள்‌. கல்லறையில்‌ புகைக்கப்பட்டவர்கள்‌ உயிர்த்தெழும்புவார்கள்‌. கடலில்‌ 


அமிழ்ந்தியவர்களும்‌, வெடிவிபத்தில்‌ துண்டு துண்டானவர்களும்‌, நெருப்பில்‌ எரிந்து 
சாம்பலானவர்களும்‌ எல்லோரும்‌ எழும்புவார்கள்‌. கோவிலுக்குப்‌ போய்‌ தேவத்திரவிய 
அனுமானங்களைப்‌ பெற்று, செபித்து, தங்கள்‌ வாழ்நாளெல்லாம்‌ நல்லவர்களாய்‌ ஒழுகியவர்கள்‌ 
உயிர்த்தெழுந்திருப்பர்‌. உயிரோடிருக்கையில்‌ திவ்விய பூசைக்குத்‌ தங்களை அழைக்கும்‌ 
மணிச்சத்தத்திற்குச்‌ செவிகொடாகதவர்கள்‌ கடைசி நாளில்‌ எக்காளத்தின்‌ சத்தத்தைக்‌ கேட்டு 


எழுந்திருப்பார்கள்‌. “எல்லோரும்‌ உயிர்ப்போமென்பது உள்ளதுதான்‌. ஆனாலும்‌ 
எல்லோருக்குள்ளும்‌ மாற்றமுண்டாக மாட்டாது” (1 கொரி. 15:51). இரட்சிக்கப்‌ பட்டவர்களது 
உடல்கள்‌ மகிமைப்‌ படுத்தப்‌ படும்‌. நரகத்‌ தீர்ப்பிடப்‌ பட்டவர்களின்‌ உடல்களோ அருவருப்புக்கு 


உரியதாயிருக்கும்‌. 


4. நரகம்‌ இல்லையென்று சொல்கிறாயா? அப்படியானால்‌ கடவுளை ஒரு சிறு 
குழந்தையாய்‌ மதிக்கிறாய்‌. நரகம்‌ எவ்வளவு பயங்கரமுள்ளதாய்‌ இருந்தாலும்‌ கடவுளுடைய 
ஏனைய காரியங்களைப்‌ பற்றி நாம்‌ அறிவோமானால்‌ பயங்கர நரகம்‌ இருப்பகைக்‌ கண்டுபிடிப்பது 
கடினமாயிராது. 


நம்மைச்‌ சுற்றிலும்‌ உலகத்தை நாம்‌ பார்க்கிறோம்‌. இந்தப்‌ பெரிய உலகமானது கடவுளின்‌ 
மகிமையைக்‌ தெரியப்‌ படுத்துகின்றது. இங்கு நம்முன்‌ கிறீஸ்து நாதருடைய சிலுவை நிற்கிறது. 
இரக்கம்‌ வடிக்கும்‌ கஇறீஸ்து நாதர்‌ அதில்‌ தொங்குகிறார்‌. தொங்கி கடவுளுடைய எல்லையற்ற 
இரக்கத்தை உலகுக்கு வெளிப்படுத்துகிறார்‌. இங்கு நம்முன்‌ பரலோக பாக்கியம்‌ காணப்‌ 
படுகின்றது. அது கடவுளின்‌ அளவற்ற நன்மைத்தனத்தைக்‌ காண்பிக்கிறது. இன்னொரு பக்கத்தில்‌ 
நரகம்‌ இருக்கிறது. அது தெரிவிப்பதென்ன? கடவுளது அளவற்ற நீதியை எடுத்துக்‌ காட்டுகிறது. 


கடவுளது நீதி மிகக்‌ கண்டி ப்பானதாயிருக்க வேண்டும்‌. ஏனெனில்‌ உலகத்தில்‌ அவரது சர்வ 
வல்லமையும்‌, சிலுவையில்‌ அவரது இரக்கமும்‌, பரலோகத்தில்‌ அவரது நன்மைத்தனமும்‌ மிகப்‌ 
பெரிதாயிருக்கிறது. நம்மை மனந்திருப்ப இவையெல்லாம்‌ போதாது என்றால்‌ வேறு என்ன 
இருக்கிறது? நரகத்தில்‌ காணப்படும்‌ அவரது அளவற்ற நீதி மாத்திரமே இருக்கிறது. 


உலகம்‌ மிகப்‌ பெரியது. நம்‌ நினைவையும்‌ கடந்தது. அதே போல்‌ சிலுவையில்‌ காணப்படும்‌ 


இரக்கம்‌ நம்‌ நம்பிக்கைகளையெல்லாம்‌ கடந்தது. மோட்சத்தின்‌ எல்லையற்ற இன்பம்‌ நம்‌ 
எதிர்பார்ப்புகளுக்கு மேற்பட்டது. அதே போல்‌ நரகமும்‌ நம்‌ நினைவையும்‌ கடந்த 
பயங்கரமுள்ளது. இரட்சிக்கப்‌ பட்டவர்களின்‌ இன்பத்தைப்‌ பற்றி அர்ச்‌. சின்னப்பர்‌ எழுதுவது 


உண்மையானால்‌, அதாவது, “சர்வேசுரன்‌ தம்மை நேசிக்கிறவர்களுக்கு ஆயத்தம்‌ 
பண்ணியிருக்கிறவைகளைக்‌ கண்‌ கண்டதுமில்லை, காது கேட்டதுமில்லை. மனிதருடைய 
இருதயத்துக்கு அவை எட்டியதுமில்லை” (1 கொரி.2:9) என்றால்‌, நரகத்திற்குத்‌ தீர்ப்பிடப்‌ 
பட்டவர்களது உபாதைகளைப்‌ பற்றியும்‌ இவ்விதம்‌ சொல்லலாம்‌. இவற்றைக்‌ கண்‌ 
கண்டதுமில்லை, காது கேட்டதுமில்லை, மனிதருடைய இருதயத்துக்கு அவை எட்டியதுமில்லை. 


சார்வேசுரன்‌ கம்மை நேசியாதவர்களுக்குத்‌ தயாரித்திருக்கும்‌ தண்டனை மனித நினைவைக்‌ 
கடந்ததாகும்‌. 


“கடவுளை விட்டுப்‌ பிரிக்கப்‌ படுவது பெரிய தண்டனை. கடவுள்‌ பெரியவராயிருக்கும்‌ 


அதே அளவு தண்டனையும்‌ பெரிது” என்று அர்ச்‌. அகுஸ்தினார்‌ சொல்வது சரியே. 
அளவற்ற, அழகான கடவுள்‌ மீது நித்திய தாகம்‌; இந்த தாகத்தைத்‌ தணிக்கக்‌ கூடியது 
ஒன்றுமில்லை. இதன்‌ பயங்கரத்தை உரூபிகரிக்க முடியுமானால்‌ உரூபிகரித்துப்‌ பார்‌. அளவற்ற 


நன்மைத்தனமே உருவான கடவுள்‌ மீது நித்தியப்‌ பசி; இந்தப்‌ பசியைத்‌ தீர்க்க ஒரு பிடி உணவு 
முதலாய்க்‌ கிடையாது. இதையும்‌ உரூபிகரித்துப்‌ பார்‌. அளவில்லாத சகல நன்மைச்‌ சொரூபியான 
கடவுள்‌ மீது ஆசை; இந்த ஆசையைக்‌ திருப்தி பண்ண ஒன்றுமில்லை. இதையும்‌ உரூபிகரிக்க 
முடியுமானால்‌ உரூபிகரித்துப்‌ பார்‌. 


அங்கு நட்பு இல்லை, அன்பு இல்லை, இளைப்பாற்றி கிடையாது, ஆறுதலில்லை, 
நம்பிக்கை கிடையாது. ஆனால்‌ ஓரே கசப்பு, தன்‌ மீது குற்றஞ்‌ சாட்டுதல்‌, தன்னையே கடிந்து 
கொள்ளுதல்‌, தன்னையே கண்டித்தல்‌, வெறுப்பும்‌ துயரமும்‌. நேரமிருக்கையிலேயே 
துயரப்பட்டிருக்க வேண்டும்‌. இதைப்‌ போல்‌ எரியும்‌ நெருப்பு எங்கிருக்கிறது? நரகத்தில்‌ 
இருக்கிறவர்கள்‌ தங்கள்‌ பூலோக நாட்களை வீணாக்கியது தவறு எனக்‌ காண்கிறார்கள்‌. 
இப்பொழுது கண்டு என்ன பயன்‌? நேரத்துடன்‌ அவர்கள்‌ அகைக்‌ கண்டிருக்க வேண்டும்‌. 


Hn 
நரகம்‌ நித்தியம்‌ 
நரகம்‌ உண்டு என்று மாத்திரமல்ல, அது நித்தியத்திற்கும்‌ நீடிக்கும்‌ என்றும்‌ அதற்கு முடிவே 
இராது என்றும்‌ கிறீஸ்துவ வேகம்‌ போதிக்கின்றது. நமது திருவேகத்தின்‌ கொள்கைகளில்‌ மிகக்‌ 


கடினமானவற்றில்‌ இது ஒன்று. நமது வேதத்தை நன்கு அறியாதவர்களுக்கு இது ஒரு 
முட்டுக்கட்டை போல்‌ இருக்கிறது. 


1 நித்திய நரகம்‌. சிலர்‌ எல்லாப்‌ போதனைகளையும்‌ விசுவசிக்கின்றனர்‌. இந்தப்‌ 
போதனைக்கு வந்ததும்‌ விசுவசிக்க முடியாது என்கன்றனர்‌. பாப்பானவர்‌ தவறாவரமுடையவர்‌, 
தேவகாய்‌ முப்பொழுதும்‌ கன்னிகை, இந்த சத்தியங்களையெல்லாம்‌ ஏற்றுக்‌ கொள்கின்றனர்‌. 
நரகம்‌ நித்தியம்‌ என்பதை ஏற்றுக்‌ கொள்ளத்‌ தயங்குகின்றனர்‌. 


“இது ஒரு பயங்கரத்துக்குரிய நினைவு, நித்திய நரகம்‌; ஒருபோதும்‌ முடியாத வேதனை. 
நம்பிக்கையின்றி வேகனை இல்லை. நரகம்‌ நித்தியமாயிருக்க முடியாது. சில நிமிடங்களாக 
அனுபவித்த பாவ இன்பத்துக்காக சிநேகம்‌ நிறை கடவுள்‌ இவ்விதம்‌ தண்டிப்பாரா?” என்கிறார்கள்‌. 


1. மானிடராகிய நமக்கு அந்த நினைவு உண்மையாகவே பயங்கரமானதுதான்‌. அதைக்‌ 
கேட்டதும்‌ நாம்‌ நடுங்குகிறோம்‌. இந்தச்‌ சத்தியத்தினின்று தப்பித்து ஓட நாம்‌ விரும்புவதில்‌ 
ஆச்சரியம்‌ ஒன்றும்‌ இல்லை. ஆனால்‌ இது கிறீஸ்துவ மறையின்‌ தெளிவான போதனை. இதைப்‌ 
பற்றி சந்தேகிக்க இடமில்லை. கடவுள்‌ நல்லவர்‌. இரக்கம்‌ நிறைந்தவர்‌, கிறீஸ்து நாதர்‌ தாழ்ச்சியும்‌ 
சாந்தமும்‌ உள்ளவர்‌ என்று கூறும்‌ அதே வேத புத்தகம்‌ ஒருபோதும்‌ சாகாத புழுவைப்‌ பற்றியும்‌, 
ஒருபோதும்‌ அவியாத அக்கினியைப்‌ பற்றியும்‌ கூறுகிறது. தன்‌ ஊதாரி மைந்தனை மன்னித்த 
தந்தையைப்‌ பற்றிக்‌ கூறிய அதே கிறிஸ்து நாதர்கான்‌ நரகத்தில்‌ விழுந்து அங்கு சொல்ல முடியாத 
வேதனைப்‌ படும்‌ ஈவு இரக்கமற்ற பணக்காரனைப்‌ பற்றியும்‌ சொல்லியிருக்கிறார்‌. 


நரகம்‌ நித்தியமாயிருக்க முடியாது என்று நீ சொல்கிறாய்‌. அப்படியானால்‌ திறீஸ்துநாதர்‌ 
தம்மைப்‌ பலியிடவும்‌, சிலுவையில்‌ உயிர்விடவும்‌ காரணமில்லையே! கடவுள்‌ எதையும்‌ 
6 


காரணமின்றிச்‌ செய்வதில்லை. நரகம்‌ நித்தியமானதல்ல என்றால்‌ கடவுள்‌ தமது ஏக சுதன்‌ 
காரணமின்றித்‌ தம்மைப்‌ பலியிட அனுமதித்திருக்கிறார்‌ என்று சொல்ல வேண்டும்‌. 


நரகம்‌ நித்தியமானதல்ல என்றால்‌ நம்முடைய ஆண்டவர்‌ சொன்ன வார்த்தைகளுக்குப்‌ 
பொருள்‌ இல்லை: “உன்‌ கையாவது, உன்‌ காலாவது உனக்கு இடறலாயிருந்தால்‌ அதைத்‌ தறித்து 
உனக்குத்‌ தூரமாய்‌ எறிந்து போடு. நீ இரு கைகளை அல்லது இரு கால்களை உடையவனாய்‌ நித்திய 
அக்கினியில்‌ தள்ளப்படுவதை விட முடவனாய்‌, அல்லது நொண்டியாய்ச்‌ சீவியத்தில்‌ பிரவேசிப்பது 
உனக்கு நலமாயிருக்கும்‌. உன்‌ கண்ணானது உனக்கு இடறலாயிருந்தால்‌ அதைப்‌ பிடுங்கி உனக்குத்‌ 


தூரமாய்‌ எறிந்து போடு. இரு கண்ணுள்ளவனாய்‌ அக்கினிச்‌ சூளையில்‌ தள்ளப்‌ படுவதை விட 
ஒற்றைக்‌ கண்ணனாய்ச்‌ சீவியத்தில்‌ பிரவேசிப்பது உனக்கு நலமாயிருக்கும்‌” (மத்‌. 18:8,9). 


ஒன்றில்‌ நரகம்‌ நித்தியம்‌ என்னும்‌ போதனையை நாம்‌ ஏற்றுக்‌ கொள்ள வேண்டும்‌. அல்லது 
கடவுள்‌ ஞானமுள்ளவரல்ல என்று தேவதூஷணம்‌ சொல்ல நேரிடும்‌. 


2. ஒரு வினாடியில்‌ செய்யப்பட்ட பாவத்திற்காக கடவுள்‌ நித்தியத்‌ தண்டனையளிக்க 
அவ்வளவு குரூரமானவரல்ல. ஆதலின்‌ நரகம்‌ நித்தியமானதல்ல என்று நீ கூறுகிறாய்‌. அநேகர்‌ 
இவ்விதம்‌ சொல்லித்‌ தங்களை ஏமாற்றிக்‌ கொள்ள முயல்கின்றனர்‌. அவர்கள்‌ அறிவற்றவர்கள்‌. 
கடவுள்‌ உண்மையாகவே நல்லவர்‌, அதே சமயத்தில்‌ அவர்‌ பரிசுத்தர்‌, அவர்‌ நீதியுள்ளவர்‌ 
என்பதையும்‌ மறந்து போகலாகாது. 


கடவுள்‌ நல்லவர்‌. நாம்‌ உயிரோடிருக்கும்‌ வரை அவர்‌ பக்கமாய்த்‌ திரும்ப முயன்று 
கொண்டி ருப்போமானால்‌ அவர்‌ நல்லவரே, இரக்கமுள்ளவரே. “உங்கள்‌ பாவங்கள்‌ இரத்தாம்பரம்‌ 
போலிருந்தாலும்‌ பனியைப்‌ போல்‌ வெண்மையாகும்‌. அவை சிந்தூர எண்ணம்‌ போல்‌ 
சிவந்திருந்தாலும்‌ ஆட்டு மயிர்‌ போல்‌ தூய வெண்மையாகும்‌” (இசை. 1:18) எனக்‌ கடவுள்‌ 
சொல்லியிருக்கிறார்‌. ஆனால்‌ இதெல்லாம்‌ நாம்‌ இந்த உலகில்‌ இருக்கும்‌ வரை மாத்திரமே. 
கடவுளது நன்மைத்தனம்‌ பலவீனமல்ல. நித்தியப்‌ பேரின்பமானது கடவுளின்‌ வாழ்க்கையிலேயே 
பங்கு பெறுதல்‌ என்று அறிபவன்‌, தங்கள்‌ பூவுலகில்‌ தங்கள்‌ இதயங்களைக்‌ கடவுளிடமிருந்து 
அகற்றியிருந்தவர்கள்‌ அந்த இன்பத்தில்‌ நுழைவது முடியாத காரியம்‌ என்பதை அறிவான்‌. 


ஒரு வினாடி நீடிக்கும்‌ பாவத்திற்கு என்றென்றும்‌ நீடிக்கும்‌ தண்டனை கொடுக்கப்‌ படுமா 
என்று நீ கேட்கிறாயா? பாவத்தின்‌ தோஷமானது பாவம்‌ நீடிக்கும்‌ நேரத்திலிருந்து கணிக்கப்‌ 
படுவதில்லை. கொலைகாரனுக்கு ஒருவனைச்‌ சுட்டு வீழ்த்த ஒரு வினாடியே தேவைப்படுகிறது. 
ஒருவனைக்‌ கனமான பாவத்தில்‌ விழத்தாட்ட ஒரு வினாடி போதும்‌. அந்தப்‌ பாவத்துக்காக அவன்‌ 
நித்தியப்‌ பேரின்பத்தை இழந்து போகலாம்‌. 


கடவுள்‌ அளவற்ற பரிசுத்தராயிருப்பதால்‌, பாவமானது அவரது சத்துருவாயிருப்பதால்‌, 
நரகம்‌ மிகப்‌ பயங்கரமானதாயிருக்க வேண்டுமென்று சொன்னால்‌ அது புத்திக்கு ஒத்ததாகும்‌. நீ 


உண்மை பேசுபவனா? அப்படியானால்‌ பொய்யை வெறுக்கிறாய்‌. நீ இருதயத்‌ தூய்மை உள்ள- 
வனா? அப்படியானால்‌ நீ அசுத்தத்கைக்‌ கண்டதும்‌ முகத்தைத்‌ திருப்பிக்கொள்கிறாய்‌. நீ யோக்‌- 
தியனா? அப்படியானால்‌ நீ அயோக்கியத்‌ தனத்தை விலகி நடக்கிறாய்‌. கடவுள்‌ அளவற்ற பரிசுத்‌- 
தராகையால்‌, பாவமானது அவரது சமூகத்தில்‌ அளவற்ற பயங்கரமுள்ளது. ஆதலின்‌ அவர்‌ இயல்பா- 
கவே பாவத்திலிருந்து தம்‌ முகத்தைத்‌ திருப்பிக்‌ கொள்வார்‌; நித்தியத்திற்கும்‌ திருப்பிக்‌ கொள்வார்‌. 


ஒருவன்‌ சாகும்‌ சமயத்தில்‌ அவனது ஆத்துமமானது கனமான பாவத்துடனிருந்தால்‌, 
கடவுளை விட்டுத்‌ திரும்பிய ஆத்துமத்துடன்‌ அவன்‌ மரிக்கிறான்‌. அதே நிலையில்‌ அந்த ஆத்துமம்‌ 
ஆயிரக்‌ கணக்கான வருடங்களாக, கோடிக்கணக்கான வருடங்களாக, நித்தியத்திற்கும்‌ அதே 
நிலையில்‌ இருக்கும்‌. 


சாவான பாவம்‌ என்பது என்ன? சாவான பாவம்‌ கட்டிக்‌ கொள்ளும்‌ ஆத்துமம்‌ நூற்றெண்பது பாகை 
(180 ூ) கடவுளை விட்டுத்‌ திரும்பி விடுகிறது. இவ்விதம்‌ திரும்பிய நிலையில்‌ சாகிறவன்‌, அந்த 
நிலையில்‌ வணங்காக்‌ கழுத்துடன்‌ இருப்பவன்‌ அதே நிலையில்‌ நித்தியத்திற்கும்‌ இருப்பான்‌. 
கடவுளை விட்டு நித்தியத்திற்கும்‌ திரும்பியிருப்பது கேடாகும்‌. உண்மையாகவே இது 
பயங்கரத்துக்குரிய போதனை, ஆனால்‌ இது சத்தியம்‌, விசனத்திற்குரிய சத்தியமாயிருக்கலாம்‌. 


11 இன்னொரு உண்மையானது நமக்கு ஆறுதல்‌ தருகிறது. இந்தப்‌ போதனையின்‌ 
விஷப்பல்லை இது அகற்றுகிறது. நரகத்திற்குப்‌ போகத்‌ தகுதியற்ற எவரையும்‌ கடவுள்‌ நரகத்தில்‌ 
குள்ளுவதில்லை என்பதை நாம்‌ நினைப்போமானால்‌ அலைக்கழிக்கப்படும்‌ நம்‌ ஆத்துமங்கள்‌ 


அமைதியடையும்‌. 


1. கடவுள்‌ ஆத்திர அவசரமாய்த்‌ கீர்மானிப்பவரல்ல. ஒருவனை மனந்திருப்பும்படி கடவுள்‌ 
இரக்கத்துடன்‌ அழைக்குமுன்‌ அவன்‌ புது வாழ்க்கை நடத்த அவனுக்கு நல்ல ஏவுகல்களும்‌ வாய்ப்பும்‌ 
கொடுக்குமுன்‌ கடவுள்‌ யாரையும்‌ நரகத்திற்குத்‌ தீர்ப்பிடுவதில்லை. ஆனால்‌ மனஸ்தாபப்‌ பட 
மனதில்லாதவனையும்‌, கடவுளிடம்‌ திரும்ப விரும்பாதவனையும்‌ அவர்‌ என்ன செய்வார்‌? 


யுத்தமானது மக்களது கடை சிக்‌ கருவி. வேறு எல்லா வழிகளையும்‌ பயன்படுத்திய பிறகே 
யுத்தம்‌ கொடுக்கிறார்கள்‌. நரகமும்‌ கடவுளின்‌ கரத்தில்‌ கடை சிக்‌ கருவி போல்‌ இருக்கிறது. நம்மைக்‌ 
காப்பாற்ற பல வழிகளைக்‌ கையாண்ட பிறகே அவர்‌ இந்தக்‌ கருவியின்‌ பக்கமாய்த்‌ திரும்புகிறார்‌. 


பாவம்‌ செய்தவன்‌ மனந்திரும்பும்படி கடவுள்‌ விதித்திருப்பது வெகுவெகு சொற்பம்‌; நம்ப 


முடியாத அளவு சொற்பம்‌. நான்‌ துஷ்டனாயிருந்தது பற்றி வருந்துகிறேன்‌, இனிமேலாக 
துஷ்டனாக நடப்பதில்லை என்றும்‌, எனக்குக்‌ கிடைக்கும்‌ முகல்‌ சந்தர்ப்பத்தில்‌ நல்ல பாவம்‌ 


செய்வேன்‌ என்றும்‌ வாக்களிக்கிறேன்‌. இவ்வளவுதான்‌. இதை விடக்‌ குறைந்தகைக்‌ கடவுள்‌ கேட்க 
முடியுமா? 


2. நரகம்‌ உண்டென்னும்‌ நம்‌ தருவேகத்தின்‌ போதனையானது பயங்கரமானதுகதான்‌. 
உண்மையே. ஆனால்‌ நரகத்திற்குப்‌ போகிறவன்‌ யார்‌ என நாம்‌ சிந்தித்துப்‌ பார்ப்போமாக. தான்‌ 
செய்த சாவான பாவத்தைப்‌ பாவசங்கீர்த்தனத்தில்‌ வெளிப்படுத்தாது, பாவசங்கீர்த்தனம்‌ செய்ய 
சந்தர்ப்பம்‌ கடைக்கவில்லையென்றால்‌ உத்தம மனஸ்தாபம்‌ முதலாய்ப்‌ படாமல்‌ சாறெவனே 


நரகத்திற்குப்‌ போகிறான்‌. 


சாவான பாவம்‌: சாவான பாவம்‌ செய்கிறவன்‌ யார்‌? கடவுளுடைய சட்டத்திற்கு 
விரோதமான கனமான பாவத்தை வேண்டுமென்று, முழு அறிவுடன்‌ செய்றெவனே சாவான பாவம்‌ 
கட்டிக்‌ கொள்றொன்‌. எது சாவான பாவம்‌ என இதிலிருந்துதான்‌ அறிந்து கொள்கிறோம்‌. 


ஆனால்‌ ஒரு குற்றம்‌ சாவான பாவம்‌ போல்‌ வெளியே தோன்றுகிறது. உண்மையில்‌ அது 
சாவான பாவமா எனக்‌ கடவுள்‌ ஒருவரே அறிவார்‌. கடவுள்‌ எல்லாவற்றையும்‌ அறிபவர்‌. 
பிதிரார்ஜிதமாகப்‌ பெற்ற தீய நாட்டங்களும்‌, நன்கு வளர்க்கப்‌ படாத காரணமும்‌, தீய 
சூழ்நிலையும்‌ இவை போன்ற, குற்றத்தின்‌ தோஷத்தைக்‌ குறைக்கும்‌ காரணங்களும்‌, 
எல்லாவற்றையும்‌ அறியும்‌ கடவுளின்‌ தீர்ப்பை எவ்வளவு தூரம்‌ பாதிக்கும்‌ என நாம்‌ அறிவோம்‌. 


3. நரகத்தின்‌ நினைவு மிக மிகப்‌ பயங்கரமானதே. ஆனால்‌ அங்கு வேதனைப்‌ படுபவர்கள்‌ 
யார்‌ என நாம்‌ சிந்தித்துப்‌ பார்ப்போமானால்‌, ஆறுதலடைவோம்‌. நரகத்தில்‌ இருப்பவன்‌ யார்‌? 
இதைப்‌ பற்றி நம்‌ திருவேகம்‌ போதிப்பதென்ன? கெட்டுப்‌ போன சம்மனசுக்கள்‌ அங்கு கிடப்பது 
நிச்சயம்‌. இவர்களைத்‌ தவிர வேறு இன்னார்‌ இன்னார்‌ அங்கு இருக்கின்றனர்‌ என்று நமது திருவேதம்‌ 
போதிப்பதில்லை. 


உலக சரித்திரத்தில்‌ கொடிய அக்ரெமிகள பலர்‌ இருந்திருக்கின்றனார்‌. எனினும்‌ அவர்கள்‌ 
நரகத்தில்‌ கடக்கின்றனரா என நிச்சயமாய்நாம்‌ அறிவதில்லை. அதற்கு மாறாக ஒன்று நாம்‌ 
அறிவோம்‌. சாவுக்குத்‌ தீர்ப்பிடப்‌ பட்ட ஒரு குற்றவாளி தான்‌ செத்த அதே நாளில்‌ பரகதியை 
அடைந்தான்‌ என நாம்‌ அறிவோம்‌. அவன்‌ நல்ல கள்ளனே. என்றாலும்‌ நம்‌ மானிடத்‌ தீர்மானத்தின்‌ 
படி அவனை நாம்‌ நரகத்திற்குச்‌ தீர்ப்பிட்டிருப்போம்‌. ஏனெனில்‌ நாம்‌ வெளித்‌ தோற்றத்திலிருந்து 
தீர்மானிக்கிறோம்‌. ஆனால்‌ கடவுள்‌ கர்ப்பிடுகையில்‌ எல்லாவற்றையும்‌ தராசில்‌ வைத்துப்‌ 


பார்க்கிறார்‌. காண முடியாதவற்றையும்‌, நம்மால்‌ கணிக்க முடி யாதவற்றையும்‌, எல்லாக்‌ கறைகள்‌, 
தீய நாட்டங்கள்‌, கவனிக்கப்படாத கல்வி, தீய சூழ்நிலை முதலிய எல்லாவற்றையும்‌ அவர்‌ தராசில்‌ 
வைக்கிறார்‌. அதன்பின்னரே தீர்ப்புக்‌ கூறுகிறார்‌. ஆதலின்‌ நரகத்திற்குப்‌ போகிறவன்‌ யார்‌ என 
நாம்‌ அறியோம்‌. 


111 யார்‌ யார்‌ நரகத்திற்குப்‌ போகிறான்‌ என யோசித்து நமது மூளையைக்‌ குழப்ப 
அவசியமில்லை. ஆனால்‌ நரகத்திற்குப்‌ போகாமல்‌ நாம்‌ தப்பிப்பது எவ்வாறு என்பதைப்‌ பற்றி 
நாம்‌ கவலையாயிருக்க வேண்டும்‌. சாவான பாவத்தை நாம்‌ விலக்கி நடந்தால்‌ நரகத்தைத்‌ 
தவிர்ப்போம்‌. சாவான பாவத்தில்‌ விழும்‌ துர்ப்பாக்கியம்‌ நேரிட்டால்‌ நல்ல பாவ சங்கீர்த்தனம்‌ 


செய்து பாவத்தை நமது ஆத்துமத்தினின்று அகற்ற வேண்டும்‌. 


1. பெரிய இரயில்‌ நிலையத்தில்‌ காத்திருக்கும்‌ மக்களின்‌ கூட்டத்தைக்‌ கவனிப்பதே 
வேடிக்கையானது. ஆவலுடன்‌ அவர்கள்‌ காத்திருக்கின்றனர்‌. வண்டி வந்ததும்‌ ஒவ்வொருவரும்‌ 
கும்‌ மூட்டை முடிச்சுகளைக்‌ தூக்கிக்‌ கொண்டு, ஒருவரையொருவர்‌ இடித்துத்‌ தள்ளிக்‌ கொண்டு 
விரைந்து செல்கின்றனர்‌. அவர்கள்‌ அனைவரையும்‌ ஒரே ஒரு நினைவு ஆட்கொண்டிருக்கிறது 
என்று சொல்லலாம்‌. ரயில்‌ வண்டியில்‌ எப்படியாவது ஏற வேண்டும்‌, அதைத்‌ தவற விட்டு விடக்‌ 
கூடாது. 


சமிக்ஞை கொடுத்ததும்‌ ரயில்‌ வண்டி ஊதுகிறது. மக்கள்‌ நிரம்பிய ரயில்‌ வண்டி 
புறப்படுகிறது. அப்பொழுது பிந்திய பிரயாணி ஒருவன்‌ வருகிறான்‌. அவனது தலை உரோமம்‌ 
கலைந்து கிடக்கிறது. நெற்றியில்‌ ஒரே வியர்வை. இளைக்க இளைக்க ஓடி வருகிறான்‌. ரயில்‌ வண்டி 


புறப்பட்டு விட்டது என்றறிந்ததும்‌ கவலையுடன்‌ ஓடும்‌ வண்டியைக்‌ கவனிக்கிறான்‌. “ஐயோ, 


வண்டியைக்‌ தவற விட்டு விட்டேனே” என்று விசனிக்கிறான்‌. 


சகோதரரே, நித்திய ஜீவியத்தைப்‌ பற்றி நாம்‌ நினைக்கையில்‌ இதை நினைவில்‌ 
வைத்திருப்போமாக. மோட்சத்திற்கு வண்டி புறப்படுகையில்‌ அதை நாம்‌ தவற விட்டு விடக்‌ 
கூடாது. அகைக்‌ தவற விட்டோமென்றால்‌ வேறு வண்டி இல்லை. நித்தியத்திற்கும்‌ அதை நாம்‌ 
குவற விட்டு விட்டோம்‌. 


2. நித்தியத்திற்கா? நித்தியம்‌ என்னும்‌ வார்த்தை பயங்கரத்துக்குரியது. அது என்னைக்‌ 
கலங்கடிக்கிறது. எனினும்‌ அதை நான்‌ விசுவசிக்க வேண்டும்‌. எனது புத்தியானது 
மட்டுத்திட்டமுள்ளது. அதை முற்றிலும்‌ கண்டுபிடியாதிருக்கலாம்‌. ஆனால்‌ ஒரு காரியம்‌ நிச்சயம்‌. 
கடவுள்‌ நம்‌ மீது கண்டிப்புடனிருப்பார்‌. என்றாலும்‌ எவ்வளவு கண்டிப்புக்கு நாம்‌ 


பாத்திரராயிருக்கிறோமோ அவ்வளவு கண்டிப்பே காண்பிப்பார்‌. கடவுள்‌ அளவற்ற இரக்கமும்‌ 


நேசமும்‌ உள்ளவர்‌. அவர்‌ பலவீனரல்ல, போக்கற்றவரல்ல. நீதிமான்கள்‌ நல்லொழுக்கத்தில்‌ 
நிலைநிற்க எவ்வளவோ முயல்கிறார்கள்‌. இவ்வளவு பிரயாசைப்‌ படும்‌ நல்லவர்கள்‌, அக்கிரமிகளால்‌ 
பரிகசிக்கப்‌ பட கடவுள்‌ விடுவாரா? ஆதலின்‌ அவர்‌ நித்திய நரகத்தை உண்டாக்க வேண்டியிருந்தது. 


நரகத்துக்கு முடிவு இருக்குமானால்‌ உலகில்‌ நல்லொழுக்கத்திற்கும்‌ முடிவு கட்ட 
வேண்டியதுதான்‌. இவ்வுலகில்‌ நல்லவர்களாய்‌ வாழ மனிதர்கள்‌ பிரயாசைப்பட மாட்டார்கள்‌. 
நான்‌ ஏன்‌ நல்லவனாயிருக்க வேண்டும்‌? நான்‌ ஏன்‌ மனச்சாட் சிக்குப்‌ பயந்து நடக்க வேண்டும்‌? 
9 


நான்‌ தவறினால்‌ பரவாயில்லையே! நரகத்தில்‌ விழுந்தாலும்‌ எப்படியும்‌ ஒருநாள்‌ வெளியேறலாம்‌ 
அல்லவா? என ஒவ்வொருவனும்‌ சொல்லி மனம்‌ போன போக்கில்‌ நடப்பான்‌. அக்ரெமத்திற்கு 
மேல்‌ அக்கிரமம்‌ செய்வான்‌. உலகில்‌ அமைதியே இராது. 


நமது இருதயங்களின்‌ மிக அந்தரங்கமான நினைவுகளைப்‌ பற்றியும்‌ கணக்குக்‌ 
கொடுக்கும்படி நம்மை அழைக்கும்‌ சர்வ வல்லப நடுவர்‌ இல்லாவிடில்‌, நாம்‌ அந்தரங்கத்தில்‌ செய்த 
சகல நற்கிரியைகளையும்‌, நமது சகல வார்த்தைகளையும்‌, வீரத்துடன்‌ நாம்‌ செய்த 
போராட்டங்களையும்‌ நிறுத்துப்‌ பார்க்கும்‌ நீதித்‌ தீர்ப்பு ஆசனம்‌ இல்லையென்றால்‌, புண்ணிய 
வாழ்க்கை நடத்தியவர்களது வீரத்தையும்‌, துஷ்டர்களது அக்கிரமங்களையும்‌ சகலரும்‌ அறியப்‌ 
பண்ணும்‌ தீர்வை நாள்‌ இல்லையென்றால்‌, கடவுள்‌ நீதி நிறைந்தவர்‌, நல்லவர்‌, பரிசுத்தர்‌ என யார்‌ 
கூற முடியும்‌? 


ஆகலின்‌ நரகத்தின்‌ நினைவு எவ்வளவு பயங்கரமுள்ளதாயிருந்தாலும்‌, நரகம்‌ தரும்‌ 
எச்சரிக்கையை நாம்‌ கவனித்து நடக்க வேண்டும்‌. சகோதரரே, பிரயாசையையும்‌, உழைப்பையும்‌ 
பொருட்படுத்தாமல்‌ கடைசிவரை கடவுளுடைய வரப்பிரசாதத்தில்‌ நிலைத்திருங்கள்‌. கடின 
பிரயாசை, அனுதினப்‌ போராட்டங்கள்‌, விடாது கன்னை அடக்கியாள்தல்‌ இவையெல்லாம்‌ 
கடினமே. ஆனால்‌ இவற்றை விடாது செய்து வாருங்கள்‌. கடைசி வரை கடவுளுடைய 
நண்பர்களாயிருப்பீர்கள்‌. கடவுள்‌ பாரிசமாய்த்‌ திரும்புங்கள்‌. கடவுள்‌ பக்கமாய்த்‌ திரும்பி 
வாழ்வீர்களாக. அப்படியானால்‌ கடவுள்‌ பக்கமாய்த்‌ திரும்பிக்‌ கொண்டே மரிப்பீர்கள்‌. 


சகோதரரே, இஸ்ராயேல்‌ மக்கள்‌ கானான்‌ தேசத்தைப்‌ பிடித்துச்‌ சுதந்தரித்துக்‌ கொண்டதும்‌, 


கடவுளது சட்டத்தை அனுசரிப்பதாக எல்லோரும்‌ சத்தியப்‌ பிரமாணம்‌ செய்து கொடுத்தார்கள்‌. 
இந்தச்‌ சம்பவம்‌ உபாகமம்‌ இருபத்தேழாம்‌ அதிகாரத்தில்‌ வர்ணிக்கப்‌ பட்டிருக்கிறது. ஜனங்களில்‌ 
பாதிப்பேர்‌, அதாவது இஸ்ராயேலின்‌ அறு கோத்திரத்தார்‌ கரிசிம்‌ என்னும்‌ மலையில்‌ நிற்க, ஏனைய 
ஆறு கோத்திரத்தார்‌ எபால்‌ மலையில்‌ நின்றார்கள்‌. எபால்‌ மலை விளைச்சலற்றது. பாழடைந்தது. 


ஆனால்‌ கரிசிம்மலையோ அழகிய மரம்‌, செடி, கொடி, மலர்களையும்‌, அடர்ந்த காடுகளையும்‌ 
கொண்டது. இந்த இரு மலைகளுக்கும்‌ இடைப்பட்ட பள்ளத்தாக்கில்‌ சிக்கெம்‌ பட்டணம்‌ 
இருந்தது. அங்கு குருக்களும்‌ லேவித்தர்களும்‌ வாக்குத்தத்தத்தின்‌ பேழையினருகே நின்று 
“கர்த்தருக்கு அருவருப்பான காரியமாகிய விக்கிரகத்தை உண்டாக்கி அதனை ஓஒளிப்பிடத்தில்‌ 
வைத்து வருகிறவன்‌ எவனோ, அவன்‌ மேல்‌ சாபம்‌” எனச்‌ சத்தமாய்க்‌ கூவுவார்கள்‌. உடனே மக்கள்‌ 


எல்லோரும்‌ ஒருமித்து “அப்படியே ஆகக்‌ கடவது” என்றது, இடிமுழக்கம்‌ போல்‌ எங்கும்‌ கேட்டது. 


“தன்‌ தகப்பனையும்‌ தாயையும்‌ சங்கித்திராதவன்‌ எவனோ அவன்‌ மேல்‌ சாபம்‌” எனக்‌ 
குருக்கள்‌ கூறினார்கள்‌. 


“அப்படியே ஆகக்‌ கடவது” என்று மக்கள்‌ பதிலளித்தனர்‌. 
“பிறனுடைய எல்லைக்‌ கல்லைப்‌ புரட்டி ஒற்றிப்‌ போடுகிறவன்‌ எவனோ அவன்‌ மேலே 
சாபம்‌!” 


66 * ப்‌ 959 
அப்படியே ஆகக்கடவது. 


“பரதேசி, திக்கற்றவன்‌, விதவை ஆகியோருடைய நியாயத்தைப்‌ புரட்டுகிறவன்‌ எவனோ, 
அவன்‌ மேல்‌ சாபம்‌!” 

“அப்படியே ஆகக்‌ கடவது.” 

“தன்‌ பிறனை ஒளிப்பிடத்தில்‌ சாகடி ப்பவன்‌ எவனோ, அவன்மேலே சாபம்‌!” 


“அப்படியே ஆகக்‌ கடவது.” 
“குற்றமற்றவனைக்‌ கொலை செய்யும்படி இலஞ்சம்‌ வாங்குபவன்‌ எவனோ, அவன்மேலே 


சாபம்‌!” 


“அப்படியே ஆகக்‌ கடவது” என்று மக்கள்‌ சத்தமாய்ப்‌ பதிலளித்தார்கள்‌. 


10 


இவ்விதம்‌ மக்கள்‌ பின்னர்‌ செய்வதை முன்னறிவித்த மோயீசன்‌ கடவுளுடைய 
சட்டங்களை அனைசரிப்பவர்களுக்கு வரவிருப்பதையும்‌ முன்னறிவித்தார்‌. “உன்‌ தேவனாகிய 
அண்டவருடைய குரற்சத்தத்திற்கு நீ செவிகொடுத்து, நான்‌ இன்று உனக்குக்‌ கற்பிக்கிற அவரது 
கட்டளைகளில்‌ யாவையும்‌ கைக்கொண்டு அனுசரிப்பாயாகில்‌...... நீ பட்டணத்திலும்‌ 
ஆசீர்வகுக்கப்‌ படுவாய்‌, வெளியிலும்‌ ஆசீர்வதிக்கப்‌ படுவாய்‌....... உனது களஞ்சியங்களும்‌ உனக்கு 
மிஞ்சிக்‌ கடக்கும்‌ பொருட்களும்‌ ஆசீர்வதிக்கப்‌ பட்டிருக்கும்‌. நீ வருகையிலும்‌ ஆசீர்வதிக்கப்‌ 


பட்டிருப்பாய்‌. போகையிலும்‌ ஆசீர்வதிக்கப்‌ பட்டிருப்பாய்‌. கர்த்தர்‌ உன்னை என்றென்றும்‌ 


ஆசீர்வஇுப்பார்‌.” 


இந்த வர்ணனையை முற்றிலும்‌ வாசித்ததும்‌ ஒருவித பயம்‌ உண்டாகின்றது. ஆனால்‌ 
பொதுத்‌ தீர்வையின்‌ இடிமுழக்கத்தின்‌ முன்‌ இது என்ன? பொதுத்‌ தீர்வை நாளில்‌ சாப 
வார்த்தைகளை, அல்லது ஆசீர்வாத வார்த்தைகளைக்‌ கூறுவது, யூத குருவல்ல, ஆனால்‌ தேவ 
நடுவரே அப்படிக்‌ கூறுவார்‌. “அப்படியே ஆகக்‌ கடவது” எனப்‌ பதிலளிப்பது மனிதரல்ல. ஆனால்‌ 


கடவுளுடைய சம்மனசுக்கள்‌. 


“என்னை விட்டு அகன்று போங்கள்‌” என்று கிறீஸ்துநாகர்‌ கூவுவார்‌. 
சம்மனசுக்கள்‌ எல்லோரும்‌ சேர்ந்து இடிமுழக்கம்‌ போல்‌ “அப்படியே ஆகக்கடவது” 


என்பார்கள்‌. 
“சபிக்கப்பட்டவர்களாயெ நீங்கள்‌ எல்லோரும்‌....... 
“அப்படியே அகக்‌ கடவது.” 
“நித்திய அக்கினியிலே போங்கள்‌.” 
“அப்படியே ஆகக்‌ கடவது.” 


“ பசாசுக்கும்‌, அதன்‌ தூதர்களுக்கும்‌ தயாரிக்கப்பட்ட அக்கினியிலே போங்கள்‌.” 
“அப்படியே ஆகக்‌ கடவது.” 
பின்‌ கிறீஸ்து நாகருடைய முகத்திலிருந்து கோபம்‌ மறையும்‌. அளவற்ற சாந்தத்துடன்‌ அவர்‌ 


நல்லவர்கள்‌ பக்கமாய்த்‌ திரும்பி “என்‌ பிதாவினால்‌ ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, வாருங்கள்‌” 


என்பார்‌. கோடானுகோடி மக்கள்‌ சந்தோஷத்துடன்‌ “அப்படியே ஆகக்‌ கடவது” என்பார்கள்‌. 


“இராச்சியத்தைக்‌ கைக்கொள்ளுங்கள்‌.” “அப்படியே அகக்‌ கடவது.” 
“ உலகமுண்டானது முதல்‌ உங்களுக்காக ஆயத்தம்‌ பண்ணப்பட்டிருக்கிற இராச்சியத்தைச்‌ 


சுதந்தரித்துக்‌ கொள்ளுங்கள்‌.” “அப்படியே ஆகக்‌ கடவது.” 


ஆண்டவராகிய சர்வேசுரா, நரகம்‌ உண்டென்று நான்‌ விசுவசிக்கிறேன்‌. மோட்சம்‌ 
இருக்கிறது என்றும்‌ நான்‌ விசுவசிக்கிறேன்‌. நரகத்தை நான்‌ ஒருபோதும்‌ பாராதிருந்து, 
நித்தியத்திற்கும்‌ மோட்சத்தைச்‌ சுதந்தரிக்கும்‌ வரம்‌ தந்தருள்வீராக. அப்படியே ஆகக்‌ கடவது, 
அப்படியே ஆகக்‌ கடவது. 


மோட்சம்‌ 


கிழக்கு ஆப்பிரிக்காவில்‌ வசிக்கும்‌ கம்பா வகுப்பைச்‌ சேர்ந்‌ நீக்ரோ மக்களிடையே பின்வரும்‌ 
வரலாறு சொல்லப்‌ பட்டு வருகிறது. 


நெடுங்காலத்திற்கு முன்‌ அந்தப்‌ பகுதியில்‌ வசித்த மக்கள்‌ சாவின்‌ இரக்கமற்ற 
நாசவேலையைக்‌ கண்டு மனக்‌ கசப்புக்‌ கொண்டனர்‌. உலகின்‌ சகல நாடுகளுக்கும்‌ அவர்கள்‌ 
தூதுவர்களை அனுப்பினார்கள்‌. சாவு ஆட்சி புரியாத ஓரிடத்தை அவர்கள்‌ தேடிக்‌ கண்டுபிடிக்க 
வேண்டும்‌. அதன்‌ பின்‌ அந்த இடத்துக்கு மக்கள்‌ யாவரும்‌ குடியேறலாம்‌ எனத்‌ 
11 


தீர்மானித்திருந்தனர்‌. தூதார்கள்‌ உலகம்‌ முழுவதும்‌ சுற்றினார்‌. ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாடு 
சென்றார்கள்‌. இவ்விதம்‌ பல ஆண்டுகளாகச்‌ சுற்றி எல்லா நாடுகளையும்‌ பார்த்தபின்‌ துக்ககரமான 


செய்தியுடன்‌ திரும்பி வந்தனர்‌: நமது நாட்டிலேயே நாம்‌ தங்கி நம்‌ முன்னோர்களைப்‌ போல நாமும்‌ 
சாக வேண்டும்‌. ஏனெனில்‌ சாவு ஆட்சி செலுத்தாத நாடு உலகத்திலேயே கிடையாது. 


ஆனால்‌ சாவு அதிகாரம்‌ செலுத்தாத நாடு இருக்கிறது. அந்த நாட்டின்‌ மக்கள்‌ என்றென்றும்‌ 
வாழ்கிறார்கள்‌. நித்திய பாக்கியத்தில்‌ வாழ்கிறார்கள்‌. மரணமே இராக, துக்கமும்‌, அமுகைச்‌ 
சத்தமும்‌, துயரமும்‌ கிடையாத (காட்சி 21:4) இடம்‌ ஒன்று இருக்கிறது. மனிதர்‌ பசியாத, தாகங்‌ 
கொள்ளாத, வெயிலும்‌, உஷ்ணமும்‌ இவர்கள்‌ மேல்‌ படாத......சர்வேசுரன்‌ காமே இவர்களுடைய 
கண்களினின்று கண்ணீரையெல்லாம்‌ துடைக்கும்‌ (காட்சி 7:16,17) இடம்‌ ஒன்று உண்டு. 


மோட்ச நாடு இருக்கிறது. கடவுள்‌ தமது பிரமாணிக்கமுள்ள மக்களுக்குக்‌ கொடுத்திருக்கும்‌ 
சகல வாக்குறுதிகளும்‌ அங்கு நிறைவேறும்‌. விசுவாசப்‌ பிரமாணக்தின்‌ இறுதியில்‌ நாம்‌ சொல்வது 
அங்கு உண்மையாகவே நடைபெறுகிறது. நித்திய சீவியத்தை அங்கு காணலாம்‌. 


சார்வேசுரனை விசுவசிக்கிறேன்‌ என நாம்‌ விசுவாசப்‌ பிரமாணத்தில்‌ சொல்கிறோம்‌. நித்திய 
சீவியத்தை விசுவசிக்கிறேன்‌ என்று இறுதியில்‌ கூறுகிறோம்‌. கடவுளை அடைவதாகச்‌ சொல்லி 
விசுவாசப்‌ பிரமாணக்கை முடிக்கிறோம்‌. மோட்சத்தில்‌ விசுவாசம்‌ தேவையில்லை. 


நித்திய பாக்கியம்‌ உண்டு என விசுவசிப்பதாகச்‌ சொல்லி விசுவாசப்‌ பிரமாணத்தை 
முடிக்கிறோம்‌. நல்ல கிறீஸ்தவனுடைய வாழ்க்கையும்‌ நித்திய பாக்கியத்தை அடைவதுடன்‌ 
முடிகிறது. நாம்‌ இப்பொழுது மோட்ச இராச்சியத்தைப்‌ பற்றி, நித்திய இன்பம்‌ நிறை நாட்டைப்‌ 
பற்றி, நமது உண்மையான நித்திய இல்லத்தைப்‌ பற்றி சிந்திக்கப்‌ போகிறோம்‌. மோட்ச இராச்சியம்‌ 
உண்டா, மோட்சம்‌ எப்பேர்ப்பட்டது என்ற கேள்விகளுக்கு இப்பூமியிலிருக்கும்‌ நம்மால்‌ இயன்ற 


அளவு பதிலளிக்க முயல்வோம்‌. 


I 


மோட்சம்‌ உண்டா? 


மோட்ச இராச்சியம்‌ உண்மையாகவே இருக்றெதென்று நமக்கு எப்படித்‌ தெரியும்‌ என்பதே 
இப்பொழுது நமது அதிமுக்யெக்‌ கேள்வி. 


1 இந்தக்‌ கேள்விக்கு நாம்‌ பதில்‌ பெற வேண்டுமானால்‌ நம்முடைய தேவ எஜமானரிடம்‌ 
நம்‌ போக வேண்டும்‌. 


1. மோட்சம்‌ இல்லையானால்‌ கிறீஸ்துநாதருடைய வாழ்க்கைக்கு எவ்விதப்‌ பொருளும்‌ 
கிடையாது. பூமியில்‌ அவர்‌ நடத்திய வாழ்க்கை, அவரது போதனை, அவரது வேதனை எல்லாம்‌ 
எதற்காக? பாவத்தினின்று மனிதனை மீட்டுப்‌ பரலோகப்‌ பிதாவின்‌ நித்திய இராச்சியத்தில்‌ அவன்‌ 
சேரும்படி செய்யவே. 


சுவிசேஷத்தை நாம்‌ வாசிப்போமானால்‌ நித்திய பாக்கியத்தைப்‌ பற்றி கிறீஸ்து நாதர்‌ அநேக 
முறை பல்வேறு வழிகளில்‌ சொல்லியிருக்கிறார்‌ என அறிய வருவோம்‌. அவர்‌ நிமித்தம்‌ அவருக்காக 
எல்லாவற்றையும்‌ பரித்தியாகம்‌ செய்யும்‌ அவருடைய சீடர்கள்‌ நூறு மடங்கு பெறுவார்கள்‌, நித்திய 
சீவியத்தையும்‌ சுதந்தரித்துக்‌ கொள்வார்கள்‌ என ஓரிடத்தில்‌ அவர்‌ சொல்கிறார்‌. அவர்‌ நிமித்தம்‌ 
12 


அவர்கள்‌ உபத்திரவப்‌ படுத்தப்‌ படுவார்கள்‌. எனினும்‌ அதன்‌ நிமித்தம்‌ அவர்கள்‌ அகமகிழ்ந்து 
அக்களிப்பார்கள்‌. “ஏனெனில்‌ பரலோகத்தில்‌ உங்கள்‌ சம்பாவனை ஏராளமாயிருக்கின்றது (மத்‌. 
5:12) என்று அவர்‌ இன்னோரிடத்தில்‌ அவர்களுக்கு முன்னறிவிக்கிறார்‌. 


திரவியம்‌ சேகரிப்பதைப்‌ பற்றி அவர்‌ சொல்வதைக்‌ கேள்‌. “பூலோகத்தில்‌ உங்களுக்குப்‌ 


பொக்கிங்களைச்‌ சேர்த்து வைக்க வேண்டாம்‌. இங்கே அந்தும்‌ துருவும்‌ அரிக்கிறது. இருடரும்‌ 
கன்னமிட்டுத்‌ திருடுகிறார்கள்‌. ஆனால்‌ பரலோகத்தில்‌ உங்கள்‌ பொக்கிஷங்களைச்‌ சேர்த்து 
வையுங்கள்‌. அங்கே அந்தும்‌ துருவும்‌ அரிக்கிறதில்லை, திருடர்‌ அங்கே கன்னமிட்டுத்‌ 
இருடுகிறதுமில்லை (மத்‌. 6:19,20). 


நித்திய பாக்கியத்தைப்‌ பற்றி இரட்சகர்‌ அநேக உவமைகளில்‌ விவரிக்கிறார்‌. அகைக்‌ தம்‌ 
பிதாவின்‌ வீடு என்கிறார்‌ (அரு. 14:2). நிலத்தில்‌ புகைந்திருக்கும்‌ புதையல்‌ என்கிறார்‌ (மத்‌. 13:44). 


பொதுத்‌ தீர்வை நாளில்‌ ஒலிக்கும்‌ அழகிய வார்த்தைகளை நாம்‌ நினைவுக்குக்‌ கொண்டு 
வருவோமாக. “என்‌ பிதாவினால்‌ ஆசீர்வதிக்கப்‌ பட்டவர்களே, வாருங்கள்‌. உலகம்‌ உண்டானது 
முதல்‌ உங்களுக்காக ஆயத்தம்‌ பண்ணப்‌ பட்டிருக்கும்‌ இராச்சியத்தைச்‌ சுதந்தரித்துக்‌ 
கொள்ளுங்கள்‌” (மத்‌. 25:34). நித்திய பாக்கியத்தின்‌ மீதுள்ள விசுவாசத்தை நம்‌ ஆண்டவரது 


போதனையில்‌ எங்கும்‌ பார்க்கலாம்‌. மோட்சம்‌ இல்லையென்று சாதிக்கிறவன்‌ சுவிசேஷமே 
போதிக்கப்‌ படவில்லை எனச்‌ சொல்ல வேண்டி நேரிடும்‌. 


2. கிறிஸ்து நாதரது வருகைக்கு முன்‌ இருந்தவர்கள்‌ மோட்சத்தைப்பற்றிப்‌ பேசிய 
விதத்திற்கும்‌, கிறீஸ்து நாகர்‌ மோட்சத்தைப்‌ பற்றிப்‌ பேசிய விதத்திற்கும்‌ உள்ள வித்தியாசத்தை 


நாம்‌ பார்க்கலாம்‌. சாவுக்குப்‌ பின்‌ இன்பத்தை அவிசுவாசிகளான மக்களும்‌ எதிர்பார்த்தார்கள்‌. 


ஆனால்‌ இவர்களது வேதங்களைப்‌ போலவே இவர்கள்‌ எதிர்பார்த்த மோட்சமும்‌ இருந்தது. 
பூமியையே கவனித்த வேதத்திலுள்ளவர்கள்‌ எதிர்பார்த்த மோட்சம்‌ பூமியையடுத்ததாகவே 
இருந்தது. ஐம்புலன்களால்‌ பெறும்‌ இன்பம்‌ நிறைந்ததாயிருந்தது. 


கிறீஸ்துநாதரது மோட்சமோ இப்பேர்ப்பட்டதல்ல. அவரது மோட்சத்தில்‌ பூமியையடுத்த 
இன்பத்தின்‌ அடையாளமே கிடையாது. சம்பிரமமான விருந்துண்ணும்‌ பெரிய மேஜையல்ல 


அவரது மோட்சம்‌. உண்பதும்‌ மதுவருந்துவதுமல்ல மோட்சம்‌. சிலரது ஏழாவது பரகதியுமல்ல. 


திறீஸ்து நாதர்‌ சொல்வது போல, நித்திய சீவியம்‌ அவரது பிதாவின்‌ வீடாகும்‌. கிறிஸ்து நாகர்‌ அங்கு 
முன்னதாகவே போகிறார்‌. தம்முடைய பிரமாணிக்கமுள்ள மக்களை அங்கு அவர்‌ எதிர்பார்த்துக்‌ 
கொண்டிருக்கிறார்‌. “என்‌ பிதாவின்‌ வீட்டில்‌ அநேக வாசஸ்தலங்கள்‌ உண்டு....... உங்களுக்கு ஒரு 
ஸ்தலத்தை ஆயத்தம்‌ செய்யப்போகிறேன்‌. நான்‌ போய்‌ உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆத்தம்‌ செய்த 
பின்பு நான்‌ இருக்கிற ஸ்கலத்தில்‌ நீங்களும்‌ இருக்கத்‌ தக்கதாக, நான்‌ திரும்பி வந்து உங்களை 
என்னிடம்‌ அழைத்துக்கொள்வேன்‌” (அரு. 14:2,3). 


திறீஸ்துநாதருடைய மோட்சத்தில்‌ வர்ணிக்க முடியாக இன்பம்‌ உண்டு. எனினும்‌ 
புலன்களால்‌ வரும்‌ இன்பம்‌ அல்ல. அங்குள்ள இன்பத்தையோ, கண்‌ கண்டதில்லை, காது 
கேட்டதில்லை, மனிக இருதயத்திற்கு அது எட்டியதில்லை (1 கொரி.2:9) என அர்ச்‌. சின்னப்பர்‌ 
எழுதுகிறார்‌. ஆனால்‌ இந்தப்‌ பாக்கியம்‌ பூலோக அளவுகளுக்கும்‌ பூலோக ஆசைகளுக்கும்‌ 
ஏற்றதல்ல. இந்த இன்பத்தை இவ்வுலகில்‌ இருக்கும்‌ வரை நாம்‌ சரிவர அறிய முடியாது. மோட்சம்‌ 
சேர்கிறவர்கள்‌ மாத்திரமே இசைச்‌ சரிவர அறிவார்கள்‌. 


11 மோட்சத்தில்‌ அநேகர்‌ இருப்பார்களா? யார்‌ மோட்சத்தில்‌ இருப்பார்கள்‌? எத்தனை 
போர்‌ மோட்சம்‌ போகின்றனர்‌? 


1. எத்தனை பேர்‌ மோட்சம்‌ போகின்றனர்‌? இந்தக்‌ கேள்விக்குப்‌ பதில்‌ தரும்‌ மேரையாக 
நம்‌ ஆண்டவராகிய சேசுநாதர்‌ திட்டவட்டமாக எதுவும்‌ சொல்லவில்லை என்றாலும்‌, 
தாழ்ச்சியுள்ள இருதயத்துடன்‌ இந்தக்‌ கேள்வியின்‌ பதிலை நாம்‌ ஆராய்வோம்‌. 


நித்தியக்‌ கேட்டில்‌ விழாது தப்பிப்போரில்‌ பெருந்தொகையினர்‌ மரித்ததும்‌ கடவுளது 
இராச்சியத்தில்‌ பிரவேசிப்பகில்லை. உத்தரிக்றெ ஸ்தலத்தில்‌ அவர்கள்‌ வேதனைப்பட்டு தங்களைச்‌ 
சுத்திகரிக்கிறார்கள்‌. கொற்ப காலமோ, நெடுங்காலமோ அங்கு உத்தரித்த பின்‌ கடவுளது 
இராச்சியத்தில்‌ அவர்கள்‌ சேர்கிறார்கள்‌. இது மனிதர்‌ நினைக்கும்‌ விதம்‌. உண்மையில்‌ நடப்பதைத்‌ 
திட்டவட்டமாக அறிவோம்‌. எனினும்‌ கிறீஸ்துவர்களாகிய நாம்‌ கிறீஸ்தவ நம்பிக்கையுடனும்‌, 
தாழ்ச்சியுடனும்‌ இதை விட மகிழ்ச்சிக்குரிய பதிலையும்‌ அளிக்கலாம்‌. 


ஒரு மனிதன்‌ தன்‌ வாழ்நாளெல்லாம்‌ கடவுளது சித்தத்தை நிறைவேற்ற முயன்று வருகிறான்‌ 
என வைத்துக்‌ கொள்வோம்‌. (இப்பேர்ப்பட்டவர்கள்‌ இன்று உலகில்‌ பலர்‌ இருக்கிறார்கள்‌. இத்காக 
கடவுளுக்கு நாம்‌ நன்றி செலுத்தக்‌ கடமைப்‌ பட்டிருக்கிறோம்‌.) இவன்‌ நேர்மையான வாழ்க்கை 
நடத்துகிறான்‌, தன்‌ கடமையைச்‌ சரிவரச்‌ செய்கிறான்‌. வேகக்‌ கடமைகளையும்‌ நுணுநுணுக்கமாய்‌ 
நிறைவேற்றி வருகிறான்‌. மனஸ்தாபக்‌ கண்ணீருடன்‌ தன்‌ பாவங்களைக்‌ குருவிடம்‌ வெளியிட்டு 
அடிக்கடி தன்னைப்‌ பாவத்திலிருந்து சுத்திகரித்துக்‌ கொள்கிறான்‌. சாகுமுன்‌ நல்ல பாவகங்கூர்த்‌- 


குனம்‌ செய்கிறான்‌. திவ்விய நன்மை உட்கொள்ளுகிறான்‌. அவஸ்தைப்‌ பூசுதல்‌ பெற்று பாப்பான- 
வரது பரிபூரண பலனுள்ள ஆசீர்வாதத்தையும்‌ பெறுகிறான்‌. பாவியாயிருந்து கடைசி நேரத்தில்‌ 
மனஸ்தாபப்பட்ட நல்ல கள்ளனுக்கு நம்முடைய ஆண்டவர்‌ சொன்ன, “இன்றே நீ என்னோடு 
கூடப்‌ பரகதியிலிருப்பாய்‌” என்று மெய்யாகவே உனக்குச்‌ சொல்கிறேன்‌ என்னும்‌ வார்த்தைகளை 
இந்த மனிதனும்‌ கன்‌ மரண நேரத்தில்‌ கேட்கிறான்‌ என நாம்‌ நம்பிக்கையுடன்‌ எதிர்பார்க்கலாம்‌. 


பாக்கியமாக மரிக்கும்‌ வரம்‌ கேட்டு ஒவ்வொரு நாளும்‌ பிரார்த்திப்பது எவ்வளவு 
அறிவுடைமை! தங்களுக்கு நல்‌ மரண வரம்‌ கொடுக்க வேண்டும்‌ என்று அநேகர்‌ ஒவ்வொரு நாளும்‌ 
கடவுளைப்‌ பிரார்த்தித்து வருகின்றனர்‌. ஆனால்‌ நல்மரணம்‌ என்றால்‌, நெடுநாள்‌ வேதனைப்‌ 
படாமல்‌, அமைதியாக, உயிர்‌ போவதே தெரியாமல்‌ உயிர்‌ துறப்பது என்று பலர்‌ நினைக்கிறார்கள்‌. 
இவ்விதம்‌ மரிக்கும்‌ வரத்தைக்‌ கேட்பது தவறல்ல. இதை விடச்‌ சிறந்தது தேவத்திரவிய 
அனுமானங்களைப்‌ பெறாது நாம்‌ சாகாத வண்ணம்‌ கேட்டுப்‌ பிரார்த்திப்பதாகும்‌. ஆடம்பர 
அடக்கச்‌ சடங்கு, மலை போல்‌ குவியும்‌ மலர்கள்‌, வாய்ச்சாலகமான பிரசங்கங்கள்‌ இவற்றால்‌ 
உயிருடனிருப்போர்‌ ஆறுதல்‌ பெறலாம்‌. சாவின்‌ வாசற்படியை நாம்‌ கடக்கையில்‌ நம்‌ ஆத்துமம்‌ 
கடவுளுடன்‌ சமாதானமாயிருக்க வேண்டும்‌. இது முக்கியம்‌. இது ஒப்புயர்வற்ற ஆறுதல்‌. 


2. மோட்சமானது ஆறுதல்‌ தரும்‌ வெறும்‌ உரூபிகரமா? அல்லது அது உண்மையாகவே 
இருக்கிறதா? கிறீஸ்தவ வேகத்தின்‌ மீது சிலர்‌ குற்றச்சாட்டாகக்‌ கூறுவதென்ன? கிறீஸ்தவ வேதம்‌ 


மறு உலகத்தையே பிரமாதப்‌ படுத்துகிறது. யாராவது பூலோக வேதனை என்னும்‌ சுமையால்‌ 
வருந்தினால்‌, துன்பத்திற்கு மேல்‌ துன்பம்‌ வந்து நசுக்கினால்‌, மறு உலகில்‌ வரவிருக்கும்‌ நீதி தவறாத 
சம்பாவனையை நினைத்துப்‌ பார்க்கும்படி சொல்கிறது. 


சகோதரரே, தவறான, ஒருபோதும்‌ நிறைவேறாத நம்பிக்கைகளை நாம்‌ எழுப்பி 

விடுவோமானால்‌ நம்‌ வேதத்தை அவர்கள்‌ குற்றம்‌ சாட்டுவது சரியே. பிறரை ஏமாற்றும்படி நாம்‌ 

அவர்களுக்கு ஆறுதல்‌ அளிப்பதில்லை. மோட்ச சம்பாவனைகளை நினைப்பூட்டுவதில்லை. 

சொன்ன சொல்‌ தவறாத, தவற முடியாத ஒருவரது வார்த்தைகளை நம்பியே நாம்‌ இவ்விதம்‌ மக்கள்‌ 
14 


உள்ளத்தில்‌ நம்பிக்கையை எழுப்ப முயல்கிறோம்‌. அவர்‌ இவ்வுலகின்‌ துன்ப உபத்திரவங்களயும்‌, 
வேதனைகளையும்‌ தாமே பட்டனுபவித்தார்‌. (அவர்‌ படாத வேதனை ஒன்றுமே இல்லை என்று 
நாம்‌ தைரியமாகச்‌ சொல்லலாம்‌.) அவர்‌ தம்முடைய சீடர்களுக்கு வரவிருந்த வேதனைகளை முன்‌ 
அறிந்து “அகமகிழ்ந்து அக்களியுங்கள்‌. ஏனெனில்‌ பரலோகத்தில்‌ உங்கள்‌ சம்பாவனை 
ஏராளமாயிருக்கிறது” எனக்‌ கேற்றியிருக்கிறார்‌. 


அவரது வார்த்தைகளை நாம்‌ நம்பி ஏற்றுக்‌ கொள்ள வேண்டும்‌. அவரே அங்கு வாழ்க்கை 
நடத்தியவர்‌. அவர்‌ மோட்சத்திலிருந்து வந்தவர்‌. அங்கு நாம்‌ போய்ச்‌ சேர உதவி புரிய வந்தவர்‌. 


நித்திய சீவியத்தை நமக்குச்‌ சம்பாவனையாகக்‌ தருவதாக அவர்‌ வாக்களிக்கையில்‌ அவரை நாம்‌ 
சந்தோஷத்துடன்‌ பின்பற்றுகிறோம்‌. ஆதலின்‌ நித்திய பாக்கியம்‌ உண்டு. மோட்ச இராச்சியம்‌ 
இருக்கிறது என்று உறுதியாக விசுவசிக்கிறோம்‌. 


| 


மோட்சம்‌ எப்பேர்ப்‌ பட்டது? 


மோட்சம்‌ எப்படி இருக்கும்‌? அதன்‌ பாக்கியம்‌ எதில்‌ அடங்கியிருக்கிறது? மோட்சத்தில்‌ 
நாம்‌ என்ன செய்து கொண்டிருப்போம்‌? இந்தக்‌ கேள்விகளுக்குரிய பதிலை அறிய நாம்‌ முயற்சி 
செய்வோம்‌. 

மோட்சத்தில்‌ நாம்‌ என்ன செய்வோம்‌? இந்தக்‌ கேள்விக்கு நமது பதில்‌ இரண்டு சுருக்கமான 


வாக்கியங்களே: கடவுளைப்‌ பார்ப்போம்‌, கடவுளைக்‌ கொண்டிருப்போம்‌. இதுவே நித்திய 
பாக்கியம்‌. சாதாரண வார்த்தைகள்‌, எனினும்‌ இந்த வார்த்தைகளுக்குப்‌ பின்‌ அளக்க முடியாத 
ஆழம்‌ உண்டு. 

I 


கடவுளை நாம்‌ பார்ப்போம்‌ 


1. அளவற்ற பாக்கியத்தின்‌ ஊற்று கடவுளைப்‌ பார்ப்பதா? இறீஸ்தவ வேதத்தில்‌ அநேக 
அழகிய வழக்கங்களும்‌, ஆசிகளும்‌ உண்டு. இவற்றை நம்‌ முன்னோர்கள்‌ நேசித்தார்கள்‌. இவற்றை 


அவர்கள்‌ பயன்படுத்தினார்கள்‌. மரித்த நம்‌ நேசர்களைக்‌ கல்லறையில்‌ வைக்கையில்‌, கடைசியாக 


அவர்களிடம்‌ விடைபெற்றுக்‌ கொள்கையில்‌, அவர்கள்‌ நுழையும்‌ புதிய வாழ்க்கையில்‌ அவர்களுக்கு 
நாம்‌ ஓர்‌ ஆசி கூறுகிறோம்‌: “ஆண்டவரே, அவர்களுக்கு நித்திய இளைப்பாற்றியைக்‌ தந்தருளும்‌. 
அவர்கள்‌ மீது நித்திய ஒளி ஒளிரக்‌ கடவது.” 


நித்திய ஒளி: மோட்சத்தில்‌ நாம்‌ எதிர்பார்க்கும்‌ யாவும்‌ அதில்‌ அடங்கியிருக்றெது. ஒளி 
எங்கு இருக்கிறதோ, அங்கே நாம்‌ எல்லாவற்றையும்‌ பார்ப்போம்‌. நித்திய ஒளி எங்கு இருக்கிறதோ, 
அங்கே நித்திய அறிவும்‌ இருக்கும்‌. நாம்‌ வசிக்கும்‌ இந்தப்‌ பூமியிலும்‌ ஒளி இருக்கிறது. அறிவின்‌ 
ஒளி, விசுவாசத்தின்‌ ஒளி. ஆனால்‌ இங்கு நாம்‌ கடவுளை மங்கலாகக்‌ கண்டுபிடிக்கிறோம்‌. இங்கு 
யாரும்‌ கடவுளைப்‌ பார்க்க முடியாது. ஆனால்‌ அங்கோ கடவுளை நேருக்கு நேர்‌ தரிசிப்போம்‌. 


இது உண்மைதானா? அர்ச்‌. சின்னப்பர்‌ சொல்லும்‌ வார்த்தைகளுக்குச்‌ செவி கொடு. 
“இப்பொழுது கண்ணாடியில்‌ மங்கலாகக்‌ காண்கிறோம்‌. அப்பொழுது முகமுகமாய்க்‌ காண்போம்‌. 
இப்பொழுது அரைகுறையாய்‌ அறிகிறேன்‌. அப்பொழுது நான்‌ எப்படி அறியப்‌ 
பட்டிருக்கறேனோ அப்படியே அறிந்து கொள்வேன்‌” (1 கொரி. 13:12). 


அப்படியானால்‌ மோட்சத்தில்‌ நாம்‌ எதிர்பார்ப்பது என்ன? இவ்வுலக வாழ்வை விட்டுப்‌ 
புறப்பட்டுப்‌ போயிருக்கும்‌ நம்‌ நேசர்களிடம்‌ நாம்‌ என்ன கேட்கிறோம்‌? இவ்வுலக வாழ்வின்‌ துன்ப 
15 


சோதனைகளில்‌ நாம்‌ உறுதியுடனிருப்பதேன்‌? நாம்‌ ஞானஸ்நானம்‌ பெறுகையில்‌ எரிகிற 
மெழுகுதிரியைக்‌ கையில்‌ ஏந்துவதேன்‌? மரணப்‌ படுக்கையிலும்‌ திரி ஏன்‌ எரிகிறது? முக்கியமான 


தேவாராதனைச்‌ சடங்குகளின்‌ போது அநேக மெழுகுதிரிகள்‌ பீடத்தில்‌ எரிவதேன்‌? 


ஏனெனில்‌ நாம்‌ கடவுளின்‌ மக்கள்‌, ஒளியின்‌ மக்கள்‌. பாதாளத்திலிருந்து உயர்ந்த சிகரத்தை 
நோக்கிச்‌ செல்ல முயன்று கொண்டிருப்பவர்கள்‌ நாம்‌. இருளினின்று நித்திய ஒளியை நோக்கி 
நடந்து செல்கிறோம்‌. நமது புத்தி நமக்கு அளிக்கும்‌ பிரகாசமானது மங்கலானது. விசுவாசம்‌ நமக்குத்‌ 
குரும்‌ ஒளி அதிக பலமுள்ளது, என்றாலும்‌ அது முழு ஓளியல்ல. நித்திய ஒளியை நோக்கி, 
முடிவில்லாத சீவியத்தை நோக்கி நான்‌ முன்னேறிச்‌ செல்கிறேன்‌. அங்கு நான்‌ கடவுளை நேருக்கு 


நேர்‌ பார்ப்பேன்‌. 


இது உண்மையாயிருக்க முடியுமா? இது உண்மையே. அர்ச்‌. அருளப்பருடைய 
வார்த்தைகளே நமக்குப்‌ போதும்‌. “மகா அன்பரே, இப்பொழுது நாம்‌ சர்வேசுரனுடைய 


பிள்ளைகளாயிருக்கிறோம்‌. இனி எவ்விதமாயிருப்போம்‌ என்பது நமக்கு வெளிப்படவில்லை. 
அவர்‌ தோன்றும்‌ போது அவருக்கு ஒப்பாயிருப்போமென்று அறிவோம்‌. ஏனெனில்‌ அவர்‌ இருக்கிற 
மாதிரியே அவரைக்‌ தரிசிப்போம்‌” (1 அரு.3:2). 


2. கடவுளை நாம்‌ பார்ப்போம்‌. கடவுளில்‌ அவரது கிரியைகளைப்‌ பார்ப்போம்‌. அது 


எவ்வளவு இனிமையானது! இவ்வுலகில்‌ நாம்‌ கடவுளது தீர்மானங்களை அறிவதில்லை. அவரது 
தீர்மானங்கள்‌ அநீதியானவை, கடினமானவை என்று கூறினோம்‌. உலக சரித்திரத்திலேயே மிகப்‌ 
பெரியவர்களையும்‌, சிறியவர்களையும்‌, மிகப்‌ பிரசித்தி பெற்றிருந்தவர்களையும்‌, எல்லோராலும்‌ 
மறக்கப்‌ பட்டிருந்தவர்களையும்‌ உண்மையான ஒளியில்‌, அவர்கள்‌ பெற உரிமையடைந்துள்ள 


பிரகாசத்தில்‌ நாம்‌ பார்ப்போம்‌. இதையெல்லாம்‌ நித்திய ஒளியின்‌ காந்தியில்‌ பார்ப்போம்‌; விடாது 


பார்த்துக்‌ கொண்டிருப்போம்‌, பார்த்துப்‌ பார்த்து ஒருபோதும்‌ சலிக்க மாட்டோம்‌. 


சம்மனசுக்களையும்‌ ஈடேற்றமடைந்துள்ள சகலரையும்‌ பார்ப்போம்‌. “சகல ஜாதிகளிலும்‌ 
கோத்திரங்களிலும்‌ தேசத்தாரிலும்‌ பாஷைக்காரரிலுமிருந்து வந்ததும்‌, எவராலும்‌ எண்ணக்‌ 
கூடாததுமான திரளான கூட்டமாகிய ஜனங்களைக்‌ கண்டேன்‌. இவர்கள்‌ வெண்மையான 


வஸ்திரம்‌ தரித்து, தங்கள்‌ கைகளில்‌ குருத்தோலைகளைப்‌ பிடித்துக்‌ கொண்டு சிங்காசனத்தின்‌ 


முனபாகவும்‌ செம்மறிப்‌ புருவையின்‌ சமூகத்திலும்‌ நின்றார்கள்‌” (காட்சி. 7:9). என்ன காட்‌ சி! 
படங்களின்‌ காட்சி. ரபேல்‌, முரில்லோ, தீசியன்‌ வரைந்த படங்களின்‌ காட்சியல்ல, உயிருள்ள 
ஆத்துமங்களின்‌ காட்சி, என்ன அழகு! எவ்வளவு ஜோதி, எத்தனை மகத்துவம்‌! 


3. கடவுளை நாம்‌ பார்ப்போம்‌. கடவுளையும்‌ அவரது சகல இலட்சணங்களையும்‌ நாம்‌ 
முற்றிலும்‌ கண்டுபிடிப்போமா? இல்லை. ஒரு சிருஷ்டி தன்‌ சிருஷ்டிகரை முற்றிலும்‌ கண்டுபிடிக்க 
முடியாது. அளவுள்ளது அளவற்றகைச்‌ சரிவரக்‌ கண்டுபிடிக்க முடியாது. ஒரு சிறு பாத்திரத்தில்‌ 
சமுத்திர நீரை அடக்க முடியாது. 


ஆத்துமம்‌ கடவுளைப்‌ பார்க்கும்‌. விசுவாசம்‌ தேவையில்லை. கடவுளின்‌ பிரதிபிம்பத்தைக்‌ 
கண்ணாடியில்‌ இவ்வுலகில்‌ நாம்‌ பார்ப்பது போல்‌ அங்கே வெறுமனே பார்ப்பதில்லை. ஆனால்‌ 


கடவுளைப்‌ பார்ப்போம்‌, பார்த்துக்‌ கொண்டிருப்போம்‌, விடாது பார்த்துக்‌ கொண்டேயிருப்போம்‌. 


கடவுளது இருக்கையின்‌ அணுக முடியாத ஆழத்தை நாம்‌ துருவி ஆராய முடியாது. ஆனால்‌ 
ஒவ்வொருவரும்‌ கடவுளைப்‌ பார்த்து சுகிக்கலாம்‌. ஒவ்வொருவனும்‌ தனது சக்கியினளவு 


கடவுளைச்‌ சுகிப்பான்‌. ஒவ்வொருவனும்‌ வெவ்வேறு அளவில்‌ கடவுளைப்‌ பார்ப்பான்‌. 


ஒவ்வொருவனது நித்திய பாக்கியமும்‌ ஓர்‌ அளவுள்ளதாயிருக்கும்‌. என்றாலும்‌ எல்லோரும்‌ 


16 


அளவற்ற சந்தோஷத்துடனிருப்பார்கள்‌. ஏனெனில்‌ ஒவ்வொருவனும்‌ கடவுளிடமிருந்து தன்னால்‌ 


எவ்வளவு பெற்றுக்‌ கொள்ளக்‌ கூடுமோ அவ்வளவு பெற்றுக்‌ கொள்வான்‌. 


எல்லோரும்‌ அதே அளவு நித்திய பாக்கியம்‌ பெறுவதில்லையா? இல்லை. 
ஒவ்வொருவனும்‌ வெவ்வேறு அளவு சந்தோஷத்தைப்‌ பெறுவான்‌. ஆனால்‌ ஒவ்வொருவனும்‌ 


அளவற்ற பாக்கியம்‌ அனுபவிப்பான்‌. ஒருவர்‌ மற்றவருடைய பாக்கியத்தைப்‌ பற்றிப்‌ பொறாமை 
கொள்ள மாட்டார்கள்‌. “பிரகாசம்‌ சம்பந்தப்பட்ட மட்டில்‌ நட்சத்திரத்திற்கு நட்சத்திரம்‌ 


வித்தியாசமாயிருப்பது போல ஓவ்வொரு ஆத்துமமும்‌ அனுபவிக்கும்‌ பாக்கியமும்‌ வெவ்வேறு 
அளவுள்ளதாயிருக்கும்‌ (1 கொரி. 15:41). 


இது எவ்விதம்‌ இருக்க முடியும்‌? 


சிறந்த சங்கீதத்திற்குச்‌ செவிகொடுக்கும்படி மக்கள்‌ திரளாக ஒரு மண்டபத்தில்‌ 
கூடியிருக்கிறார்கள்‌ என்று வைத்துக்‌ கொள்வோம்‌. எல்லோரும்‌ அதை ரசிக்கிறார்கள்‌. ஆனால்‌ 
ஒவ்வொருவனும்‌ வெவ்வேறு அளவில்‌ அதை ரசிக்கிறான்‌. சங்கீதத்தை அவன்‌ மதிக்கக்‌ கற்றிருக்கும்‌ 
அளவைப்‌ பொறுத்தே அவன்‌ அதை ரசிக்கும்‌ விதமும்‌ அமையும்‌. 


இந்த உண்மைகளிலிருந்து நாம்‌ ஒரு பாடம்‌ கற்போம்‌. இவ்வுலக வாழ்வில்‌ நாம்‌ கடவுளைப்‌ 
பற்றி எவ்வளவு கரிசனையாயிருக்கிறோமோ அதே அளவில்‌ மோட்சத்தில்‌ அவரிடமிருந்து நாம்‌ 
பெற்றுக்‌ கொள்வோம்‌. நமது இவ்வுலக வாழ்வில்‌ கடவுளது வரப்பிரசாதம்‌ நம்மில்‌ வேலை செய்ய 
நாம்‌ எவ்வளவு அனுமதித்திருக்கிறோமோ, அவ்வளவு மோட்சத்தில்‌ மகிமையின்‌ ஒளி, நித்திய ஒளி 
நம்மைப்‌ பிரகாசிப்பிக்கும்‌. 


11 மோட்சத்தை இவ்வுலகுக்குச்‌ சமமாக மதித்து பலவித சந்தேகங்களைக்‌ 
கிளப்புகிறவர்களுக்கு நாம்‌ அளிக்கும்‌ பதில்‌ இதுவே. 


குற்கால மனிதன்‌ வேலையில்‌ கண்ணும்‌ கருத்துமாயிருக்கிறான்‌. சும்மா இருக்க 
விரும்புவதில்லை. ஆதலின்‌ அப்பேர்ப்பட்ட வன்‌ நித்திய பாக்கியம்‌ என்றால்‌ என்ன? அங்கு நாம்‌ 


என்ன செய்து கொண்டிருப்போம்‌? என அக்கறையுடன்‌ கேட்கிறான்‌. கடவுளை நாம்‌ பார்ப்போம்‌ 
என நம்‌ கத்தோலிக்க வேதம்‌ பதில்‌ கூறுகிறது. கடவுளைப்‌ பார்ப்பது எப்படியிருக்கும்‌? கடவுளைப்‌ 


பார்த்துக்‌ கொண்டு எவ்வித அலுவலுமின்றி சுரூபங்களைப்‌ போல நாம்‌ இருப்போமா? இவ்விதம்‌ 
இருந்தால்‌ மோட்சத்தில்‌ நமக்கு சலிப்பு ஏற்படாதா? 


1 அர்ச்‌. அகுஸ்தினாரைப்‌ பற்றிய பழங்காலத்துக்‌ கதை ஒன்று இந்தக்‌ கேள்விக்கு நல்ல 
பதிலளிக்கிறது: 


அர்ச்‌. அகுஸ்தினார்‌ இறந்து முன்னூறு வருடங்களுக்குப்‌ பின்‌ சந்நியாசி ஒருவர்‌ அந்தப்‌ 
பெரிய அர்ச்சயசிஷ்டவருடைய கல்லறையில்‌ ஜெபிக்கும்படி போய்‌ முழந்தாளிட்டார்‌. அந்தச்‌ 


சமயத்தில்‌ அவர்‌ ஓர்‌ அபூர்வக்‌ காட்சி கண்டாராம்‌. அர்ச்‌. அகுஸ்தினாரை சந்நியாசியார்‌ கண்டார்‌. 
அகுஸ்தினார்‌ மோட்ச வாசலைக்‌ தாண்டும்‌ நிலையில்‌ நின்றார்‌. அவரது பார்வையில்‌ ஆச்சரியம்‌ 
காணப்‌ பட்டது. அதியாச்சரியத்துடன்‌ மோட்சத்தைப்‌ பார்த்துக்‌ கொண்டு நின்றார்‌. 


“குந்தையே, நீர்‌ இறந்து முன்னூறு ஆண்டுகள்‌ ஆகின்றனவே, இன்னும்‌ மோட்சத்தின்‌ 
வாசலிலேயே நின்று கொண்டிருக்கிறீர்களே!” என்று சந்நியாசியார்‌ ஆச்சரியத்துடன்‌ கூவினார்‌. 


LZ 


“ஆம்‌. இரட்சிக்கப்‌ பட்டவர்களுடைய இன்பத்தை முன்னூறு ஆண்டுகளாக நான்‌ இங்கு 
நின்று பார்த்து ஆச்சரியப்‌ பட்டுக்‌ கொண்டிருக்கிறேன்‌. ஆனால்‌ இப்பொழுது நான்‌ ஆச்சரியப்‌ 
படுவதை நிறுத்தி மோட்சத்தில்‌ நுழையப்‌ போகிறேன்‌” என்று அகுஸ்தினார்‌ பதில்‌ தந்தார்‌. இது 
கதை என்றாலும்‌ இதன்‌ வார்த்தைகளில்‌ ஞானம்‌ இருக்கிறது. 


திருச்சபையின்‌ மிகச்‌ சிறந்த அறிஞர்களில்‌ ஒருவர்‌ அர்ச்‌. அகுஸ்தினார்‌. பெரிய 
அர்ச்சியசிஷ்டவர்‌. சிறந்த வேதசாஸ்திர நூல்கள்‌ பல எழுதியிருக்கிறார்‌. பெரும்‌ 
பிரச்சினைகளுக்கும்‌ பதில்‌ தந்துள்ளவர்‌. இப்பேர்ப்பட்ட அகுஸ்தினார்‌ மோட்சத்தை அடை இறார்‌. 
அதன்‌ அழகும்‌, இன்பமும்‌, ஜோதியும்‌ அவரைப்‌ பிரமிப்பில்‌ ஆழ்த்துகின்றன. முன்னூறு 
வருடங்களாக அதனுள்‌ நுழையாமல்‌ அதன்‌ வாசலில்‌ நின்று அதிசயித்துக்‌ கொண்டிருக்கிறார்‌. 


2. இது வெறும்‌ கதையே. எனினும்‌ இந்தக்‌ கதை கற்பிக்கும்‌ படிப்பினை உண்மையே. 
நித்திய ஜீவியத்தின்‌ அழகும்‌ இன்பமும்‌ எத்தனை உயர்ந்ததென்றால்‌ மிகச்‌ சிறந்த அறிவும்‌ 
உரூபிகரமும்‌ அதை அறியவோ உரூபிகரிக்கவோ முடியாது. அதை முற்றிலும்‌ கண்டுபிடிப்பது 
ஒருபோதும்‌ முடியாத காரியம்‌. 


மோட்ச இன்பத்தை அனுபவித்து நாம்‌ சலித்துப்‌ போவோமா? ஒரு தாய்‌ தன்‌ குழந்தையை 
மணிக்கணக்காகப்‌ பார்த்துப்‌ பார்த்துச்‌ சலிப்பதுண்டா? சித்திரக்‌ காரன்‌ தன்‌ நினைவில்‌ 


சிருஷ்டித்துள்ளதைப்‌ பற்றி வாரக்‌ கணக்கில்‌ சிந்தித்துச்‌ சலிப்பதுண்டா? ஓர்‌ ஆராய்ச்சியில்‌ 
ஈடுபட்டிருக்கும்‌ விஞ்ஞானி வருடக்கணக்காக அதை ஆராய்ந்து சலித்துப்‌ போவதுண்டா? 


அளவற்றவரான கடவுளது அளவற்ற அழகுடனும்‌ அளவற்ற மகிமையுடனும்‌ ஒப்பிட்டுப்‌ 


பார்த்தால்‌ சிருஷ்டிக்கப்‌ பட்ட அழகு அனைத்தும்‌, உலகின்‌ திரவியம்‌ அனைத்துமே தூசிக்குச்‌ 
சமானம்‌. உலக அழகு கடவுளது அழகின்‌ வெறும்‌ நிழலே. 


3. கடவுளது அலுவல்களைப்‌ பார்க்கவே நித்தியம்‌ போதாது. உரோமையிலிருக்கும்‌ அர்ச்‌. 
இராயப்பரது தேவாலயத்தை அல்லது உயர்ந்த மலையிலிருந்து ஓர்‌ அழகிய அருவியை இருபது 
முப்பது முறை பார்க்கிறோம்‌. அப்படியிருந்தும்‌ நாம்‌ திருப்தியடைவதில்லை. அப்படியானால்‌ 
இவற்றைச்‌ சிருஷ்டித்தவரை நாம்‌ பார்க்கும்‌ போது பேரின்பத்தை உணர்வோம்‌. நாம்‌ பார்ப்பது 


மலையல்ல. மலையிலுள்ள அருவியல்ல. ஆனால்‌ சர்வ அழகின்‌ நித்திய ஊற்றைப்‌ பார்க்கிறோம்‌. 


இவ்வுலகில்‌ நாம்‌ ஒரு பொருளைத்‌ தெளிவாகப்‌ பார்க்க வேண்டின்‌, நல்ல வெளிச்சம்‌ 
தேவை. சூரிய வெளிச்சம்‌, அல்லது விளக்கின்‌ வெளிச்சம்‌ இருக்க வேண்டும்‌. நித்திய சீவியத்தின்‌ 
வெளிச்சம்‌ இருக்கிறது. சூரிய வெளிச்சமல்ல, மின்சார ஒளியல்ல. ஆனால்‌ நித்திய ஒளி, கடவுளின்‌ 
புதிய வரப்பிரசாத ஓளி, மகிமையின்‌ ஒளி என வேதசாஸ்இரிகள்‌ அதை அழைக்கிறார்கள்‌. 
மோட்சவாசிகள்‌ மீது இந்த ஒளியைக்‌ கடவுள்‌ வீசுகிறார்‌. இந்த வெளிச்சத்தில்‌ அவர்கள்‌ கடவுளைப்‌ 


பார்க்கிறார்கள்‌. 


கடவுளைப்‌ பார்ப்பது ஒருவிதத்தில்‌ அவரது இன்பத்திலும்‌, அலுவலிலும்‌, வாழ்க்கையிலும்‌ 
பங்கு பெறுவதாகும்‌ இவ்விதம்‌ கடவுளைப்‌ பார்ப்பது அலுப்புத்‌ தராது. களைப்பின்றி நாம்‌ விடாது 
அலுவலாயிருப்போம்‌. 


111 கடவுளைப்‌ பார்ப்பது பரலோக சந்தோஷ ஊற்றுக்களில்‌ ஒன்றே. அங்கு நாம்‌ 


கடவுளைப்‌ பார்ப்பது மாத்திரமல்ல, கடவுளைக்‌ கொண்டிருப்போம்‌. 


18 


1. மோட்சத்தில்‌ கடவுளைப்‌ பார்ப்பது இப்பூமியில்‌ ஒரு பொருளைப்‌ பார்ப்பது 


போன்றதன்று. பூமியில்‌ ஒரு பொருளை வெகு சந்தோஷத்துடன்‌ பார்க்கிறோம்‌. நெடுநேரம்‌ 
பார்க்கிறோம்‌. ஆம்ந்து கவனிக்கிறோம்‌. அதன்‌ உருவத்தை மாத்திரம்‌ நாம்‌ 
நம்முடையதாக்குகிறோம்‌. நமது நினைவில்‌ அது பஇகிறது. ஆனாலும்‌ அந்தப்‌ பொருள்‌ நமக்குப்‌ 
புறம்பானதாகவே இருக்கிறது. மோட்சத்தில்‌ நமது சரீரக்‌ கண்களால்‌ அவரது உருவத்தை நாம்‌ 
பெற்றுக்‌ கொள்வதில்லை. ஆனால்‌ அவரது இருக்கையே நம்‌ ஆத்துமத்தில்‌ நுழைந்து அங்கு வதியும்‌. 
நன்மை மிகு அந்தரங்கமான நினைவுகள்‌ இப்பொழுது நம்மில்‌ வருவது போல்‌ இது வதியும்‌. 
அரைகள்‌ நிறைந்த கடலில்‌ நாம்‌ நம்மை எறிகையில்‌ கடலால்‌ எப்பக்கத்திலும்‌ நாம்‌ 
சூழப்பட்டிருப்பது போல்‌ கடவுள்‌ நம்மைச்‌ சூழ்ந்திருப்பார்‌ என்று ஒருவிதமாகச்‌ சொல்லலாம்‌. 


இந்த உண்மையின்‌ விளைவுகள்‌ சிலவற்றைப்‌ பற்றிச்‌ சிந்திப்போம்‌. நித்திய ஒளியான 
கடவுள்‌ நம்மைச்‌ சூழ்ந்திருப்பாரானால்‌ நாமும்‌ பிரகாசத்துடனிருப்போம்‌. நித்திய அறிஞரான 
கடவுள்‌ நம்மைச்‌ சூழ்ந்திருப்பாரானால்‌ பூமியில்‌ நாம்‌ அறிய வீணாக முயன்றதையெல்லாம்‌ 
அறிவோம்‌. அளவற்ற நன்மைத்தனம்‌ உள்ளவரான கடவுள்‌ நம்மைச்‌ சூழ்ந்திருக்கையில்‌ நமது 
முன்னைய உயர்ந்த ஆசைகள்‌ யாவும்‌ நிறைவேறும்‌ அளவற்ற பாக்கியம்‌ நிறைந்தவரான கடவுள்‌ 
நம்மைச்‌ சூழ்ந்திருக்கையில்‌, பூமி நமக்குத்‌ தரமுடியாதிருந்த உண்மையான சந்தோஷத்தை நாம்‌ 
அடைவோம்‌. 


2. நாம்‌ பூமியில்‌ இருக்கையில்‌ நம்மிட மிருந்த ஒவ்வொரு உயரிய ஆசையும்‌ இப்பொழுது 
மோட்சத்தில்‌ திருப்தியைக்‌ கண்டடையும்‌. 


இங்கு பூமியில்‌ மக்கள்‌ சரிவர நம்மை அர்த்தம்‌ பண்ணுவதில்லை. நமது செய்கைகளுக்குத்‌ 
குப்பாத்தம்‌ செய்கிறார்கள்‌. அநேகர்‌ தாங்கள்‌ தங்கள்‌ திறமைகளைப்‌ பயன்படுத்தவோ, அவற்றை 
விருத்தி செய்யவோ கூடிய நிலையில்‌ இல்லையே என்று இங்கு முறையிடுகின்றனர்‌. அவர்கள்‌ 
முறையிடக்‌ காரணம்‌ இருக்கிறது. அநேக மனித உயிர்கள்‌ மொட்டுப்‌ பருவத்திலேயே கிள்ளப்‌ 
படுகின்றன. மலரவோ, கனி தரவோ சந்தர்ப்பம்‌ அளிக்கப்‌ படவில்லை. பலவீனமான உடல்களில்‌ 


பிணைக்கப்‌ பட்டிருக்கும்‌ அநேக ஆத்துமங்கள்‌ சமர்‌ புரிகின்றன. அல்லது நோய்வாய்ப்‌ பட்டு 
வாடி வதங்குகின்றன. இவையெல்லாம்‌ மோட்சத்தில்‌ கிடையாது. 

வாழ்க்கையில்‌ பல கேள்விகள்‌ நாம்‌ கேட்கிறோம்‌. அவற்றிற்குப்‌ பதில்‌ கிடைப்பதில்லை. 
ஆனால்‌ அவற்றின்‌ பதிலை மோட்சத்தில்‌ நாம்‌ அறிவோம்‌. வாழ்க்கையின்‌ பல்வேறு வேதனைகளால்‌ 
நாம்‌ அல்லல்படுகிறோம்‌. மோட்சத்திலோ எவ்வித வேகனையுமில்லை. 


3. மோட்ச சந்தோஷத்தின்‌ அதிக விசேஷமான ஊற்று இன்னொன்று உண்டு. அது கிறீஸ்து 
நாதர்‌, அர்ச்சியசிஷ்டவர்கள்‌ இவர்களது சகவாசமே. ஆண்டவராகிய சேசுவின்‌ அருகில்‌ நாம்‌ 
நிற்கையில்‌ நாவால்‌ வர்ணிக்க முடியாத சந்தோஷம்‌ நம்மிடம்‌ ஏற்படும்‌. 


ஆண்டவராகிய சேசுவே, உமது ஆசீர்வதிக்கப்‌ பட்ட பரிசுத்த நாமத்‌ நாங்கள்‌ எத்தனை 
முறை உச்சரித்திருக்கிறோம்‌! சோதனை நேரத்தில்‌ எத்தனை முறை உம்மை நாங்கள்‌ 
கூவியழைத்திருக்கிறோம்‌. திவ்விய நற்கருணையில்‌ எங்களது கண்கள்‌ வெறும்‌ அப்பத்தை மாத்திரம்‌ 
கண்டபோதும்‌ எத்தனை முறை நாங்கள்‌ உம்மை நோக்கியிருக்கிறோம்‌. நாங்கள்‌ விரும்பி மன்றாடி 
ஆசித்த நேரம்‌ இப்பொழுது வந்து விட்டது. திரை விலகி விட்டது. 

அர்ச்‌. அந்தோணியாரது கல்லறைக்கும்‌ அஸிஸி அர்ச்‌. பிரான்சிஸின்‌ கல்லறைக்கும்‌ 
தேவதாயின்‌ பழமை வாய்ந்த படத்திற்கும்‌ மக்கள்‌ எத்தனை பக்தியுடன்‌ இருயாத்திரை 
செய்கின்றனர்‌! இப்பொழுதோ தேவதாயுடன்‌ நாம்‌ இருப்போம்‌. பெரிய 


19 


அர்ச்சியசிஷ்டவர்களுடன்‌ ஒன்றாய்‌ வசிப்போம்‌. ஓ எத்தனை உன்னத சகவாசம்‌! என்ன மகத்துவம்‌, 
எத்தனை அழகு, எவ்வளவு உயர்வு! 


நம்முடைய நேசர்கள்‌, நம்‌ பெற்றோர்‌, உறவினர்‌ அங்கு இருக்கிறார்கள்‌. கல்லறையினருகில்‌ 
நாம்‌ விடைபெற்றுக்‌ கொண்டவர்களோடு திரும்பச்‌ சேர்வதால்‌ ஏற்படும்‌ இன்பத்தைப்‌ பற்றி நான்‌ 
சொல்லத்‌ தேவையில்லை. உண்மை மதிப்புள்ள எதையும்‌ நாம்‌ மோட்சத்தில்‌ இழப்பதில்லை. 
நட்பும்‌, சிநேகமும்‌ மறைவதில்லை. ஆனால்‌ அவை மிக்க உயர்வடையும்‌. பலம்‌ பெறும்‌. 
சிநேகத்தின்‌ ஊற்றிலேயே அவை இந்த நலன்களை அடையும்‌. இவ்விதம்‌ நாம்‌ திரும்பவும்‌ 
சந்திப்போம்‌. 


நமது பிரயாசையால்‌ அல்லது நமது பேறுபலன்களால்‌ மோட்சம்‌ சேர்ந்தவர்களைப்‌ 
பார்ப்பது விசேஷ ஆனந்தமாயிருக்கும்‌. மகன்‌ தகப்பனை அணுகு, “அப்பா, என்னை அத்தனை 
கண்டிப்புடன்‌ வளர்த்ததற்காக நன்றி செலுத்துகிறேன்‌. நீங்கள்‌ கண்டிப்புடன்‌ இருந்ததாலேயே 
நான்‌ இங்கு வந்து சேர்ந்தேன்‌ என்பான்‌. “அம்மா நீங்கள்‌ எனக்குச்‌ சிறந்த முன்மாதிரிகை 
காண்பித்தார்கள்‌. எனக்காக செபித்தார்கள்‌. அதனாலேயே நான்‌ இங்கு இருக்கிறேன்‌. மெத்த நன்றி. 
“அன்பு மிக்க மனைவியே, நன்றி. “நேச கணவரே, நண்பரே, நன்றி. உங்கள்‌ உதவியின்றி நான்‌ 
ஒருபோதும்‌ நித்திய பாக்கியம்‌ அடைந்திருக்க மாட்டேன்‌. 


நித்திய பாக்கியம்‌! என்ன அழகான வார்த்தைகள்‌! எத்தனை நம்பிக்கை தரும்‌ மொழிகள்‌! 
எத்தனை திண்ணமான வாக்குறுதிகள்‌! பிரயாணத்தின்‌ இறுதியும்‌, போராட்டத்தில்‌ நம்பிக்கையும்‌, 
உலக வாழ்வின்‌ இறுதிப்‌ பொருளும்‌ நித்திய பாக்கியமே. இவ்வுலகப்‌ பாதைகள்‌ சுற்றிச்‌ சுற்றிச்‌ 
செல்கின்றன. அவை இருள்‌ நிறைந்தவை. என்றாலும்‌ இந்தக்‌ கண்ணீர்க்‌ கணவாயில்‌ நாம்‌ சுமக்க 
வேண்டிய சிலுவையைச்‌ சுமக்க உதவியாயிருப்பது நித்திய பாக்கியமே. 


நித்திய பாக்கியம்‌ நித்திய ஒளியே. இவ்வுக வாழ்வு பெரும்‌ இருள்‌. இருண்ட அறையில்‌ 
நாம்‌ இருக்கிறோம்‌. அடுத்திருக்கும்‌ அறையில்‌ பிரகாசம்‌ இருக்கிறது. நமது அடுத்த அறைக்‌ கதவின்‌ 
றல்‌ வழியாக சிறிது பிரகாசம்‌ உள்‌ நுழைந்து அடுத்த அறையில்‌ மிகு வெளிச்சம்‌ இருப்பதாக நாம்‌ 
அறியச்‌ செய்கிறது. இவ்விதமே நாம்‌ மோட்சப்‌ பிரகாசத்தைப்‌ பற்றி இவ்வுலகில்‌ அறிவது. 


மனிதர்‌ திக்கித்திக்கிப்‌ பேசுவது போர்‌ நான்‌ மோட்சத்தைப்‌ பற்றிக்‌ கூறியிருக்கிறேன்‌. 
கடவுளது இராச்சியத்தின்‌ இன்பத்தை மானிட புத்தியால்‌ இப்பொழுது உரூபிகரிக்க முடியாது. 
அந்த இன்பம்‌ நிறை நாட்டில்‌ அளவற்ற நீதியுள்ள கடவுள்‌ நமது சகல பாவங்களையும்‌ 
குணப்படுத்தி, நம்‌ கண்ணீர்த்‌ துளிகளையெல்லாம்‌ துடைப்பார்‌. 


பரலோக வாசல்‌ நமக்குத்‌ திறக்கப்‌ படுவதை நாம்‌ பார்க்கவும்‌, நம்முடைய நேச ஆண்டவர்‌ 
நம்மை நோக்கி, “நம்பிக்கையுள்ள நல்ல ஊழியனே, நீ கொஞ்சத்தில்‌ பிரமாணிக்கமாக 
இருந்தமையால்‌, அநேகக்‌ காரியங்கள்‌ மேல்‌ உன்னை அதிகாரியாக ஸ்தாபிப்பேன்‌. உன்‌ 
எஜமானுடைய சந்தோஷத்துக்குள்‌ பிரவேச” (மத்‌. 25:21) என்று சொல்லுவதை நமது ஆத்துமங்கள்‌ 
கேட்கவும்‌ கடவுள்‌ நமக்குக்‌ கிருபை செய்வாராக. 


கடை சி நாளில்‌ கிறீஸ்து நாதரது வலது பக்கத்தில்‌ நின்று, “என்‌ பிதாவினால்‌ ஆசீர்வதிக்கப்‌ 


பட்டவர்களே வாருங்கள்‌. உலகமுண்டானது முதல்‌ உங்களுக்காக ஆயத்தம்‌ பண்ணப்‌ 
பட்டிருக்கிற இராச்சியத்தகைச்‌ சுதந்தரித்துக்‌ கொள்ளுங்கள்‌” (மத்‌. 25:34) என்ற வார்த்தைகளால்‌ 


திறீஸ்து நாதர்‌ நம்மை வரவேற்பகைக்‌ கேட்கும்‌ பாக்கியத்தைக்‌ கடவுள்‌ நமக்கு அளிப்பாராக. 
ஆமென்‌. 


